1600100 
THE 


ஸ்ரீ : 
ஸ்ரீராம ஜெயம் , 


சேது நாடுந் தமிழும் . 


( இரண்டாம்பதிப்பு . ) 


-3K € 


814 


ஸேதுஸம்ஸ்தானவித்வான் 


ரா . இராகவையங்கார் 

எழுதியது . 


கதமிழ்ச் 


சங்கம் 


* 


MADURA 


TAMIL SANG 


செந்தமிழ்ப்பிரசுரம் - சஅ . 


மதுரை : 


தமிழ்ச்சங்கமுத்திராசாலைப் 

பதிப்பு , 


1928 . 


முகவுரை . 


இந்தப்புத்தகம் , மதுரைத்தமிழ்ச்சங்கத்தின் ககூ - ம் வருடவிழாக் 
காலத்தில் இராமநாத பாத்திற் கூடிய மகாசபைபிற் படிக்கப்பெற்று எல் 
லோருக்கும் மிக்க இன்பத்தை விளைவித்ததென்பதைப் பலர் அறிந் 
திருத்தல் கூடும் ; அப்போது அங்கிருந்தவர்களில் யானும் ஒருவனே . 
இதற்கு ஒரு முகவுரை யெழுதவேண் மென்று சங்கத்தின் காரியதரிசி 
யவர்கள் தெரிவித்தமையால் இதனை எழுதலானேன் . 


பண்டைக்காலத்திலிருந்த புலவர்கள் அரசர்கள் உபகாரிகள் முத 
லியவர்களுடைய வரலாறுகளையும் பிறசெய்திகளையும் தெரிந்து கொள்ளுத 
லில் இக்காலத்தவர்களுக்கு மிக்க விருப்பமிருப்பினும் அவற்றை உள்ள 
படியே தெரிவிக்கும் புத்தகங்கள் மிகச் சிலவே யுள்ளன . 
களை முற்றும் படித்து இன்புறுதற்கு வேண்டியநேரமில்லாதவர்களுக்கு 
அவற்றிலுள்ள முக்கியமான விஷயங்களையும் சுவையான பாகங்களையும் 
தெரிவிக்கும் சிறிய வசன நூல்கள் மிகவும் உபயோகமானவை . 


பழைபநூல் 


மக்களாய்ப்பிறந்த ஒவ்வொருவருக்கும் தேசாபிமானமும் பாஷாபி 
மானமும் இருத்தல் இன்றியமையா ததென்பது யாவரும் அறிந்ததே. 
அந்த அபிமானத்தை ஒவ்வொருவர் ஒவ்வொருவிதமாகச் செலுத்து . 
ஆனாலும் , தாம் பிறந்த தேசமே எல்லாவற்றினுஞ் சிறந்ததென்று காட்டு 
வதும் தமது தாய்ப்பாஷைபின்பெருமையைப் பலரறியச்செய்வதும் 
சிறந்த வழிகளாகும் . 


சேதுநாடும் தமிழும் என்னும் புத்தகமோ மேற்கூறிய நல்ல 
நோக்கங்களுக்கு ஏற்ப வடிவாற் சிறுகிப் பொருள்வகையாற் பெருகி 
ஆராய்ச்சி முறையிற் சிறப்புற்று அமைந்து விளக்குதலால் தமிழபிமானி 
களுக்கு ஒரு நல்விருந்தாக இருக்குமென்பதிற் சிறிதும் ஐயமில்லை . 


இந்நூலை இயற்றிய இராமநாதபுரம் ஸமஸ்தானவித்துவான் ஸ்ரீமத் : 
ரா . இராகவையங்காரவர்களை அறியாதார் யாவர் ? இவர் தமது இள 
மைக்காலந்தொடங்கிக் கல்வி கேள்விகளிற் சிறந்து செய்புள்செய்தலி 


sa al 


லும் , பிரசங்கம்புரிவதிலும் மிக்க ஆற்றல் வாய்ந்திருப்பது பற்றி அறிஞர் 
களால் முறையே நாவலரென்றும் பாவலரென்றும் பாராட்டப்பெற்று 
வருதலும் , மதுரைத்தமிழ்ச்சங்கம் ஏற்பட்டகாலந்தொடங்கிச் சிலவரு 
ஷங்கள் செந்தமிழ்ப் பத்திராசிரியராயிருந்து வெளிவராத பல அரிய 
செய்திகளையும் , நூல்களையும் வெளிப்படுத்தித் தமிழுலகத்திற்கு உதவி 
புரிந்து வந்ததும் இப்போதும் ஓய்வுள்ளகாலங்களில் அரிய பிரசங்கங் 
களும் விஷயதானங்களும் செய்து வருதலும் , அவற்றால் தமிழ்மக்கள் 
பெரும்பபனுற்றுவருதலும் தமிழகத்தார் அறிந்தனவே . ஆதலின் , 
அவர்களா லெழுதப்பட்ட இந்நூல் எல்லாவகையிலும் சிறப்புற்றிருத்தல் 
நான் கூறாமலே விளங்கும் . 


நூலாராய்ச்சி முறை பண்டிதர்களால் அறியப்படாததென்று சொல் 
லுபவர்கள் இதனைப் படித்துப் பார்ப்பார்களாயின் , அக்கொள்கையை 
அடியோடே விட்டுவிடுவார்களென்று நினைக்கிறேன் . நிற்க. 


சேது வென்பது மிக்க புண்ணியஸ்தலமென்று வேதமுதலியவற் 
றால் மிகப் பாராட்டப்பெற்று ஒப்புயர்வற்ற சிறப்புவாய்ந்தது . 
நாடோ சேது வைத் தன்பால் உடையதாய் இராமன் முதலிய அவதார 
புருஷர்களும் பிற பெரியோர்களும் தங்கப்பெற்ற பெருமையுற்றது . அந் 
நாட்டின் தலைவர்களாகிய சேது பதிகளோ பண்டைக்காலந்தொட்டு 
இன்றுகாறும் பலவகைத்தருமங்களையியற்றித் தென்மொழி வடமொ 
களையும் பலவகைக் கலைகளையும் ஆதரித்து வருபவர்கள் . தமிழ்மொழி 
யோ ஆதிகாலந்தொட்டே தெய்வத்தன்மைவாய்ந்து ஒருவகைபாலும் 
தளர்ச்சியடையாத ஏற்றமுடையது . 


மாழி 


சே 


இந்த அரிய விஷயங்களை நன்கு விளக்கி எழுதுவதற்கு முன்வந்த 
நூலாசிரியருடைய அறப்பயனைப் பாராட்டுகின்றேன் . 

துவின் எல்லையும் , சேது நாடு முதன்மைவாய்ந்ததென்பதும் , 
சேது வேந்தர்கள் பழந்தமிழ்க்குடிகளென்பதும், அவர்கள் சேதுவின் 
பாதுகாப்பிற்காக இராமனால் நியமிக்கப்பெற்ற ஒரு தலைவருடைய வழித் 
தோன்றல்க ளென்பதும் , அவர்களுடைய தெய்வபக்தியும் , அவர்கள் 
செய்துவந்த ஆல பபரிபாலனம் சைவாதீனபரிபாலன முதலிய தருமங் 
களும் , சேது நாடே செம்பிநாடாயிற்றென்பதும் , அந்நாட்டில் தமிழ் 


iil 


நூ 


மொழி வளர்ச்சியுறுதற்குக் காரணமும் , நாட்டிலுள்ளவர்களிற் பெரும் 
பாலார் கல்விப்பயிற்சியுடையாசென்பதும் , திருவாசகத்தில் தசாங்கத்தில் 
இறைவனுடைய ஊரென்று பாராட்டப்பெற்ற திருவுத்தரகோச 
மங்கைக்கு அத்திருநாமம் வந்ததற்குக் காரணம் அம்பிகையின் வினாக் 
களின் விடையாகிய ஞான நூல்களையுடைமைபா லென்பதும் , “ அடுக்கிய 
புல்லிற் கருணையங் கடறுயின்றனன் என்று கம்பராற் பாராட்டப்பெற்ற 
திருப்புல்லாணிப்பெருமாளுடைய திருவுருவம் தென்மொழி வடமொழி 
களின் வடிவமென்பதும் , சங்கப்புலவர்களிற் சிலர் , பிற்காலத்து 
லாசிரியர்களில் சிலர் , உரையாசிரியர்களிற் சிலா , ஸ்ரீ கவிராசபண்டிதர் 
முதலிய சைவப்பெரியாரிற் சிலர் , ஸ்ரீ மணவாளமாமுனிகள் முதலிய 
வைஷ்ணவ ஆசாரியர்களிற் சிலர் அவதரித்த இடங்கள் அந்நாட்டுள் 
இன்னவையென்பதும் , சைவப்பெரியாராகிய ஸ்ரீ தாயுமானவர் பலநாள் 
இருந்து விளங்கிச் சமாதியுற்ற இடம் அந்நாட்டினுள் இன்னதென்பதும் , 
சேது வேந்தர்பால் தங்கள் புலமையைப் புலப்படுத்தி ஊர்கள் முதலிய 
பலவகைப் பரிசுகள்பெற்றுப் பரம்பரையாக அவற்றை அனுபவித்துக் 
கொண்டு இன்புற்றிருக்கும் புலவர்களின் பரம்பரைகள் இன்னவென்ப 
தும் , அவர்களாற் பட்டம்பெற்றவரின்னாரின்னாரென்பதும் , அப்புலவர்க 
ளுள் இயற்றமிழ்ப்புலவர் இசைத்தமிழ்ப்புலவர் இன்னாரின்னா ரென்ப 
தும் , மகமதியர் முதலியோர்களுள் , சிறந்த தமிழ்க்கவிகள் இன்னார் , 
தமிழை ஆதரித்துப் புகழ்பெற்ற பிரபுக்கள் இன்னா ரென்பதும் இவை 
போன்ற பிற அரியசெய்திகளும் இந்நூலில் தக்க ஆதாரத்துடன் 
முறையே எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன . 


பின்னும் , சேதுமன்னர்களிடத்து மந்திரிகளாக இருந்தவர்க 
ளுடைய அருஞ்செயல்களும் தருமபரிபாலனமும் அவர்கள் தமிழை 
ஆதரித்த அருமையும் அவர்கள் பெற்ற பிரபந்தங்கள் பாடல்கள் இன்ன 
வென்பதும் இதனால் நன்குவிளங்குகின்றன . 


எ - ஆம்பக்கத்திற் சேதுபதிகளை ஸ்ரீராமநாதமூர்த்தியாகவும் 
திருமாலாகவும் உபசரித்தல் மரபென்பதைக் காரணங்காட்டி விளக்கி 
யிருத்தலும் , க 0 - ஆம்பக்கத்திற் பரிமேலழகரென்னும் பெயர்க்குப் பொரு 
ளெழுதியிருத்தலும் பிறவும் ஐயங்காரவர்களுடைய நுண்ணிய தேர்ச்சி 
வன்மையை விளக்குகின்றன. 


iv 


இடையிடையே கொடுத்திருக்கும் சில புலவர்களுடைய அருமைப் 
பாடல்கள் படித்து இன்புறற்பாலன . 


ST 


தமிழ் நூல்கள் பல வெளிவருதற்குத் துணையானது சேதுவேந்தர்க 
ளின்பொருளே என்று ஐயங்காரவர்கள் இந்நூலில் ஓரிடத்து எழுதி 
யிருக்கிறார்கள் . அதற்கு உதாரணம் பல இருத்தல் கூடும் ; ஆனாலும் , 
யான்வெளியிட்டுவரும் தமிழ் நூல்கள் பலவருஷங்களாக இந்த மஹா 
ராஜா அவர்களின் பொருளுதவியைப்பெற்றிருத்தல் அவ்வந் நூலின் 
முகவுரையால் நன்கு விளங்குமென்று அன்பர்களுக்குத் தெரிவிக்கின் 
றேன் . சேது வேந்தர்களின் கல்வி முதலிய விசேஷகுணங்களைப்பற்றி 
யும் அவர்கள் தமிழ்ப்பாஷையிடத்து விசேஷ அபிமானம்வைத்து ஆத 
ரித்துவருதலைப்பற்றியும் ஐயங்காரவர்கள் நன்றியறிவுடன் எழுதியிருக் 
கும் ஒவ்வொன்றும் உண்மையானதே ; பலவற்றை நான் நேரிற் கண்டு 
இன்புற்ற துண்டு. 


மதுரைத் தமிழ்ச்சங்கத்தார் இது போன்ற பல ஆராய்ச்சி நூல்களை 
ஐயங்காரவர்களைக்கொண்டும் பிற பண்டிதர்களைக்கொண்டும் 

எழுது 
வித்து வெளியிடுவார்களாயின் தமிழ்நாட்டிற்குப் பேருபகாரமாக 
இருக்குமென்பது என்போலியர்களுடைய கருத்து . 

இங்கனம் , 
வே , சாமிநாதையர் , 
மஹாமஹோபாத்யாயர் . 


ஸ்ரீ : 


* சேது நாடுந் தமிழும் . 


தெய்வங்கொள்கையானும் தெய்வஞானங்களானும் அவைபற்றிய 
பெரு நூல்களானும் எவ்வுலகுந் தொன்றுதொட்டே ஏத்துஞ் சிறப் 
புடைய இப்பரதகண்டத்துக்கு இருபெருவரம்பாகவுள்ளன ஸே துவும் 
இமயமும் என்ப ; ஆஸேது ஹிமாசலம் " என்பது வழக்கு . இங்கனம் 
ஸேதுவையும் இமயத்தையும் இருபேரெல்லையாகக்கொண்ட இப்பாத 
கண்டத்தை வடநாடு , தென்னாடு என இரண்டாகப்பகுத் திடைநின் 
விளங்குவது திருவேங்கடமெனுந்தெய்வமாமலையாம் . திருவேங்கடத் 
துக்கு வடக்கிலுள்ளமக்கள் வழங்குவது ஆரியம் , வடமொழி எனவும் , 
அதற்குத் தெற்கிலுள்ளமக்கள் வழங்குவது தமிழ் தென்மொழி எனவும் 
பெயர்பெறும் . கல்வியிற்பெரிய கம்பரும் “ வடசொற்குந் தென்சொற் 
கும் வரம்பிற்றாய் நான்மறைக்கு மற்றை நூற்து, மிடைசொற்ற பொருட் 
கெல்லா மெல்லையதாய் ................... ஓங்கியவேங்கடத்திற் சென்றுறுதிர் 
மாதோ " என்பதனா லிதனை விளக்கி யுரைத்தார். 

சேது என்பது சீராமமூர்த்தி கடன் மேலிட்ட திருவணை . இது 
கன்னியாகுமரி முதற்றென்பது , மணிமேகலை நூலுள் , மணிமேகலா 
தெய்வம் வந்து தோன்றியகாதைக்கட் " குரங்கு செய்கடற் குமரியம் 
பெருந்துறைப் , பரந்து சென் மாக்களொடு தேடினன் பெயர்வோன் என 
வருதலா னறியப்படும் . இதனாற் குமரியை யெல்லையாகக்கூறுமிடனெல் 
லாம் சேது வைக்கூறின் அது தவறாகாதென்று தெளியலாம் . இச் 
சேதுவை யணித்தாவுள்ள பூமி ஸே துநாடு , ஸேது ராஜ்யம் என்று பெயர் 
சிறக்கும் . இது மண்ணியனாடு பலவற்றுள்ளும் புண்ணிய நாடெ 
போற்றப்படும் . 

இத்தகைராஜ்பம் பண்டுதொட்டே ஒன்றுண்டென்பது , சங்கர 
சோழனுலா வென்னும் பழைய தமிழ் நூலில் , 

..... போதகலா 
மாதுமணக்குமணவாளன் சேதுக்கும் 
* இது மதுரைத்தமிழ்ச்சங்கத்தின் பதின்மூன்றாம் வருஷக்கூட்டத்திற் 
படிக்கப்பெற்றது , 


டன்று 


2 


தஞ்சைக்குங்கோழிக்குந்தாமப்புகாருக்கு 
முஞ்சைக்குமேனையு தகைக்கும் வஞ்சிக்குங் 
கொற்கைக்குங்கூடற்குங்கோசலைக்குங்காஞ்சிக்கும் 
விற்கைக்குமில்லாமிதிலைக்கு நிற்கு 
மரசன ரசர்குலாந்தகனாரப் 

பிரசனபயர்பெருமான் " 
எனப் பலநாடுகட்கும் முற்படவைத்துச் சேது நாட்டை வழங்குதலாற் 
றெளிந்துகொள்ளலாம் . இத்தமிழ் நூற்கேற்பவே ஆக்நேயபுராணாந் 
தர்க்கதமான புல்லாரண்யக்ஷேத்சமஹாத்மியத்திற் சீராமமூர்த்தி , 
ஆங்குத் தன் சீபாதங்களைப் பாக்கியப்பேற்றாற் றொழுது நின்ற நிஷாதத் 
தலைவனொருவனைத் தான் கட்டிய சேதுவைப் பரிபாலித்துவருமாறு நிய 
மித்தருளினான் என்று கேட்கப்படுதலானு மிதனுண்மை வலியுறும் . 


இந்நிஷாதத்தலைவனு மிவன்வழியினரும் குறுநிலமன்னராய்நின்று 
செந்தமிழ்வளர்த்த செல்வப்பாண்டிய ரென்னும் முடியுடைப்பேரரசர்க் 
குப் போர்ப்படைத்தலைவராய் முற்காலத்தி லிருந்தனராவர் . இவ்வொற் 
றுமையாற் பாண்டி நாட்டுள்ள சேதுவுக்கும் பாண்டியரே பேரரசராதல் 
பற்றி , மதுரைத் தமிழ்க்கூத்தனார் கடுவன்மள்ளனார் என்னும் பழைய 
சங்கப்புலவர் எழுபஃதாம் அகப்பாட்டில் , 
..... 

.............. புதுவது ,, 
பொன்வீஞாழலொடு புன்னைவரிக்கும் 
எனலம் பெருந்துறைக்கவினிமாநீர்ப் 
பாசடைக்கலித்தகணைக்கானெய்தல் 
விழவணிமகளிர் தழையணிக்கூட்டும் 
வென்வேற்கவுரியர்தொன்முதுகோடி 
முழங்கிரும்பௌவமிரங்குமுன்றுறை 
வெல்போரிராமனருமறைக்கவித்த 
பல்வீழாலம் போல 

வொலியவிந்தன்றிவ்வழுங்கலூரே 
என்பதனாற் றிருவணையாகிய சேது முன்றுறையைக் சவுரியராகிய 
பாண்டியருடையதென்றுசொற்றார் . 


இதன்கட் சீராமமூர்த்தியார் தாமும் பரிகரமுமாகச் சில இரக 
சியம் விசாரிக்கப்புக்கபோது இக்கடற்கரையினுள்ளதோ ராலமாத்துப் 


3 


கக் 


பறவைகள் கூக்குரல் அதற்குத் தடையாதல்கண்டு அவை யொலியடங் 

கையமைத்தருளினார் என்பது கேட்கப்படுகின்றது . இச்செய்தி 
நிகழ்ந்த தலம் இப்போது நவபாஷாணமென்று பெயர்சிறந்ததென்பதும் 
இக்காரணம்பற்றியே ஆங்குக் கடலும் ஒலியவிந்து ளதென்பதும் நாம் 
பழைமையாய்க் கேட்பனவேயாம் . 


வ 


தஞ்சையையாண்ட நாயகர்குலத்துத் திருமலாம்பா என்னும் பெண் 
மணியால் மிகவு மினியதாகச்செய்யப்பட்ட வரதாப்யுதயம் என்னும் 
வடமொழிக்காவியத்தில் ஸேது பதியாசரை , “ V தாவெது நாய 
பாண்வாத வாணராஜாவமயம் என்பதனால் ஸேது நாதன் 
என்றும் பாண்டியவரசர்க்கு நண்பர் எனறுங் கூறப்பட்டுள்ளது . பாண்டி 
யர்க்குத் துணைவராய் நெடுங்காலம் ஸ்வதந்த்ரராய்ப் போந்த ஸேது பதி 
கள் திருமலை நாயகர் மதுரையை யாளத்தொடங்கியபோது திருமலை 
நாயகர்மந்திரி ராமப்பையன் சூழ்ச்சியாற் பெரிய குலபரம்பரையை 
மட்டும் உடையராய்ச் சிறுகியநிலையி லெஞ்சிய பாண்டியவரசரோடு பகைத் 
துப் பின் நாயகர்க்குச் சில காலம் அடங்கியிருந்தன ரென்பது , 


“ திரமேறவிசுவநாதத்திருமலேந்திரன் 

சித்தமகிழ்ராமப்பையன் 
செங்கோட்டுவேலருடனுமைபாகரைத்தொழுது 

திக்குவிசயஞ்செய்தனன் 


உரமானதென்கடற்றிருவணையடைத்தன 

னுலகுநாற்பதிலக்கமும் 
ஒருகுடைக்கீழாகவாக்கினைபுரிந்தனன் 

னுடையவன்மன துவாவே 


துரமானமலையாளமுங்கொள்ளை கொண்டனன் 

றுட்டரைக்கழுவேற்றினன் 
சோரரையொடுக்கினன்குருவியழகன்றலை 

துணித்தனன் பாண்டியரையும் 


* ராமப்பையன்விஷயமாக ஓரம்மானை நூல் சென்னைக் கையெழுத்துப் 
புத்தகசாலையி லுள்ளது . அதன்கண் ஸேதுபதிபோரில் ராமப்பையனை எதிர்த் 
துப் பொருதுப்பட்டவன் ஸேதுபதிமருமகனாகிய வன்னித்தேவன் என்று கூறி 
யுள்ளது. 


4 


பொரமா றவிட்டுச்சடைக்கனையடக்கினன் 

பூசுரர்கடேவர் பதியும் 
பொலிவுறநடத்தினன்சந்த்ரசூரியாளவு 

புகழ்நிலை நிறுத்தினானே . " 

( திருச்செங்கோட்டுத் திருப்பணிமாலை . ) 
என்னும் பழையபாடலா னறியப்படுவது . இது ஸேது * சடைக்கத் 
தேவர்காலத்து நிகழ்ந்ததென்பது இதனாற் றுணியலாம் . பின் மதுரை 
நாயகர்கள் கருநாடர்படையெடுப்பிற்கு ஆற்றாதநிலையிற் ஸேதுவேந்த 
ருதவிபெற்றுக் கருநாடரை வென்றபோது ஸேதுபதிகட்குப் பழைய 
ஸ்வதந்த்ரமுற்றும் அளித்தனரென்ப. ஸேது பதியேவலால் நாயகர்க்குத் 
துணையாய்நின்று கருநாடரை வென்றவன் தெய்வகன்னி யென்னு மந்திரி .. 
இதனானே ஏலனவாருகர்த்தாக்கள் மெச்சுஞ் சலியாமதிமந்த்ரி மா 
தெய்வகன்னி என்று சிறப்பிக்கப்பெற்றானாவன் . 

சேது பாண்டிய னென்ற பெயர்வழக்கம் இச்சேது காவலர்மரபினர்க் 
குள் அதிகமாகக் காண்டலானும் சேது பற்றிப் பாண்டியர்க் 
தலைமை நன் றூகிக்கப்படும் . இப்பாண்டியரும் , இவரோ டொருதன்மைய 
ராகிய சேர சோழரும் படைப்புக்காலந்தொட்டே மேம்பட்டுவருத 
லுடைய பழைய தமிழ்க்குடியினராவர் . “ வழங்குவ துள்வீழ்ந்தக் கண் 
ணும் பழங்குடி , பண்பிற் றலைப்பிரிதலின்று " என்னுந் திருக்குறளுரை 
யில் ஆசிரியர் பரிமேலழகர் பழங்குடி யென்பதற்குத் தொன்றுதொட்டு 
வருகின்ற குடியின்கட்பிறந்தா ரென் றுரைகூறித் தொன்றுதொட்டுவரு 
தல் - சேர சோழ பாண்டிய ரென்றாற்போலப் படைப்புக்காலந்தொடங்கி 
மேம்பட்டுவருதல் என விளக்கினார் . இதனாலும் , வான்மீகிபகவான் 
சீராமாயணத்து ஸுக்ரீவன் வான சேனையை நாடவிட்டதருணத்துப் 
பாண்டியர்செல்வச்சிறப்பையும் அவரது கபாடபுரத்தையும் சேர சோழ 
ராச்சியங்களையும் எடுத்தோது தலானும் இவர் பழைமை நன்குணரப் 
படும் . 


குள்ள 


இத்தமிழ்வேந்தர் மூவரும் ஆறங்கமும் நிரம்பிய முடியுடைப்பேராச 
ராதலான் இவர் பழைமைகூறியதனானே இவர்க்குப் படைத்துணையாய்த் 

சடைக்கத்தேவர் என்பது சடைக்கோத்தேவர் என்பதன் மரூஉ . சடைக் 
கன் என்பது சடைக்கோன் என்பதன் மரூஉ . இவருக்கே தளவாய் என் றொரு 
பெயரும் உண்டு.. 


5 


தொன்றுதொட்டுமுள்ள வீரர்பழைமையுங் கூறியதேயாம் . இவ்வீரர் 
பாண்டியன் மறவர் சேரன்மறவர் சோழன்மறவர் என்று வழங்கப் 
படுவர் . இம்மறவரைப்பற்றி யான் செந்தமிழ்ப்பத்திரிகை நடாத்திய 
காலத்துச் சேதுபதிகள் என்ற வியாசத்தில் நிரம்ப எழுதினேனாதலா 
லீண்டைக்கு வேறே கூறாமல் விடுக்கின்றேன் . 

பாண்டியர் தலைமைக்குள்ளாய இச்சேது நாடு , சோழர் பாண்டி 
யரை வென்று பாண்டிநாட்டிற் பெரும்பகுதியைத் தந்நாடாக்கிக் 
கொண்டகாலந்தொடங்கிச் செம்பிநாடாய் , இந்நாட்டு மறவர் , சோழன் 
மறவராயகாரணத்தாற் செம்பிநாட்டுமறவரெனப் பெயர்பெற்றனராவர் . 

சேது நாட்டையே செம்பிநாடென்றுகொண்டு , சேது வைப்படைத் 
துச் சேது ராஜ்யத்தை ஆதியில் உண்டாக்கியளித்த ஸ்ரீராமமூர்த்தியைச் 
சேது நாட்டான் என்று துணிந்து அவனையே செம்பிநாட்டான் என 
வழங்குதலும் உண்டென்பது தஞ்சைச் சரசுவதிநிலயபுத்தகசாலைக்க 
ணுள்ள புல்லையந்தாதிக்கண் , 

காட்டானைக்குறு துயரங்காட்டானைத்திருமருவிக்களிக்குஞ்செம்பி 
நாட்டானைப்பவத்திலெம்மைநாட்டானைக்கசடரையெந்நாளுஞ்சோ 
மாட்டானைப்புரந்தபசுமாட்டானைப்பிறவியிடைவணங்கினோரை 

வீட்டானைப்பரமபதவீட்டானைப்புல்லையினாம் விரும்பினோமே . " 
என வருதலா னறியப்படுவது . இதன்கட் டிரு மருவிக்களிக்குஞ் செம்பி 
நாட்டான் எனப் பாடுதலான் இந்நாட்டின் புண்ணியவிசேடம் நன் 
றுணரலாகும் . சீராமமூர்த்திக்குப் பிறந்தவுரிமையானே கிடைத்த கங்கை 
நாட்டினும் வெற்றியாற்படைத்த ஸேதுநாடு சிறந்தது என்று தோன்றத் 
திருமருவிக்களிக்குஞ் செம்பிநாடு என்றார் . கங்கைநாடாட்சி எத்துணை 
யோர்கைப்பட்டுப் பலபல மாறுதலடைந்து நிற்க , இச் சேதுநாடாட்சி 
யொன்று மட்டும் சீராமமூர்த்தியி னருள்பெற்ற சிலைவேடர்குலமுறையி 
னிலைபெற்றுவருதலானே இப்புண்ணியநாட்டிற்கு அத்தெய்வாநுக்கிரகம் 
மிகவுண்டென்பது கித்தலாகும் . அத்தெய்வம் வீடணற்கு முடி 
வழங்கியதாடும் இதுவாதல் நினைக்கத்தகும் . “ தாருக்களுள் அசுவத்தமு 
மாவேன் " என்று கண்ணன் கீதையி லருளிச்செய்தபடி திருப்புல்லா 
ணித்தலத்துத் தெய்வம் திருவரசாய்நின்று தன்னிழலிற் சேது நாட் 
டரசைவைத்துக் காக்கின்ற தென்ப . திருப்புல்லாணியில் பகவான் 
அசுவத்தரூபியாய்கின்றளித்தலை , 


6 


பெருவயிறுகண்டமாலையு தரவலியண்டவாயு 

பிரமியகிரந்திசூலைதலைநோவும் 
இருமலொடு தந்தவாயுகுருடு செவிடுஞ்சொலூமை 

யிவைகண்முதெறொந்தரோகவினையாவும் 
ஒருநொடியிலஞ்சியோடும்வறுமையொசெஞ்சிதாதி 

யுபரியினடைந்தபாவமவை தாமும் 
மருமலர்பிறந்தகோதைமருவிமகிழும்புலாணி 

வளராசுகண்டபேரையணுகாவே ” . * 


என்னும் பழையபாடலா னுணர்ந்து கொள்க . இவற்றாற் சேது நாடு 
செம்பிநாடு என வழங்குதலும் , இந்நாட்டிற்கு மற்றைநாட்டினும் மேம் 
பட்டுள்ள தெய்விகச்சிறப்பும் தெளியலாகும் . சீராமமூர்த்தி திருவணை 
கட்டும்போது இந்நாட்டுச் சிறுவிலங்கும் இயன்ற உதவிசெய்து அவன் 
திருக்கரத்தால் வருடப்பெற் றுய்ந்தன வென்பது தொன்றுதொட்டுக் 
கேட்கப்படுவதாம் . தொண்டரடிப்பொடியாரும் , “ குரங்குகண் மலையை 
நூக்கக் குளித்துத்தாம் புரண்டிட் டோடித் - தரங்க நீ ரடைக்க லுற்ற 
சலமிலா வணிலம் போலேன் என இதனைச் சிறப்பித்தல் காண்க . 


இப்போதும் , சேது நாட்டினைச் சேர்ந்ததாகவுள்ள மணக்குடி 
என்ற ஊரையுடைய இடையளநாட்டை , 


“ வளவர்காக்கும்வளநாட்டுள்ளு 
நாடெனச்சிறந்தபீடுகெழுசிறப்பிற் 
கெடலருஞ்செல்வத்திடையளநாட்டுத் 
தீதில் கொள்கைமூதூருள்ளு 
மூரெனச்சிறந்தசீர்கெழுமணக்குடி " 


என நெடுந்தொகைக் கருத்துரைப்பாயிரத்துக் கூறியதனானும் , சேது 
நாட்டுத் தொண்டிப்பட்டினத்தையுடையராகவைத்துச் சிலப்பதிகார 
வூர்காண்காதைக்கண் " வங்கவீட்டத்துத் தொண்டியோ 

10 ரென்று 
சோழரைக் கூறியதனானும் பாண்டியராட்சிக்குள்ளாய இச்சேது நாட்டுப் 
பெரும்பகுதி சோழராட்சிக்குள்ளாயசெய்தி துணியப்படும் . 


* தஞ்சைச் சரசுவதிநிலயத்துத் திருப்புல்லாணிவிஷயமாகக் காணப்பட்ட 
பலவற்றுள் இஃதொன்று , 


7 


இச்சேதுநாடாண்ட மறவர் தலைவரெல்லாம் , இவ்விருவேந்தர்க்கும் 
போர்த்துணையாய்நின்றகாரணம்பற்றியே பாண்டியமண்டலஸ்தாபனா 
சாரியன் , சோளமண்டலப்ரதிஷ்டாபகன் என்னும் விருதாவளிசூடின 
ராவர் . 

இவ்வி 

ஒருதாவளி இவருடைய பழையசாசனங்களிலெல்லாங் 
காணலாம் , 


சிங்கள நாட்டை ஆண்ட ஆரியசேகரன் பாண்டி நாட்டைக் கைப்பற் 
றியகாலத்துச் சேதுகாவலன் என்ற சிறப்புப்பெயரைச்சூடிச் சேது நா 
டாட்சியைமதித்துப் பாராட்டினான் என்பது , 

“ போதுபோன துவந்தது தனிமையும்புகுந்ததுபனிவாடை 
தூது போனவண்டிவ்வழிமறந்தது சொல்லுவதினியேதோ 
ஓதுவார்புகழ்மணவையரதிபதியோருலகொவ்வா தான் 

சேதுகாவலனாரியசேகரன் றிருவுளந்தெரியாதே . " 
என்னும் பழையபாடலா னுணரப்படுவது . இவன் சிங்களம் ஆண்ட 
தும் இவன் பெருங்கொடையும் வென்றியும் பிறவும் , 

பாவலன்வாசலில்வந்திபம்வாங்கப்படிபுரக்குங் 
காவலர்நிற்கும்படிவைத்தவாகண்டியொன்பதினும் 
மேவலர்மார்பினுந்திண்டோளினுஞ்செம்பொன் மேருவினுஞ் 

சேவெழுதும் பெருமான் சிங்கையாரியசேகரனே . 
என்னும் தமிழ்நாவலர்சரிதைப்பாட்டா னறிக . இதன்பின் இப்பாண்டி 
நாட்டை மாவலிவாணாதிராயர்கள் வென்று ஆண்டகாலத்தும் ஸேது 
மூலாக்ஷாது ரந்தரன் என்று பெரும்பெயர் புனைந்து கொண்டனரென் 
பது சென்னைச் சிலாசாசனபரிசோதனை ( 585 of 1902 ) யிற் கிடைத் 

ள்ள “ மகாமண்டலேச்வரன் , பூபாலகோபாலன் , புவனேகவீரன் , 
சமரகோலாகலன் , .............. 

...ஸேது மூலரக்ஷாது ரந்தரன் , மூவரா 
கண்டன் , பட்டர்மானங்காத்தான் , இறந்தகாலமெடுப்பித்த சுந்தரத்தோ 
ளுடையார் மாவலிவாணாதிராயர் பிருதிவிராஜ்யம் பண்ணியருளாநின்ற 
சகாப்தம் தசாயன் மேற் செல்லாநின்ற நாளில் ..............திருக் 
கானப்பேர்நயினார்க்கு " என வருதலான் அறியலாகும் . சுந்தரத்தோ 
ளுடையார் என்பது திருமாலிருஞ்சோலைமலையழகர் திருப்பெயர்களுள் 
ஒன்று . இவற்றாற் பாண்டியர் , சோழர் , ஆரியசேகரன் , வாணாதிராயர் , 
என்னப்பட்ட பல பேரரசரும் இச்சேது காவலைப் பெரும்புண்ணியமாக 


பயர் 


9 


8 


மதித்துப் பெயர்பெற்றனரென்பது உணரலாகும் . இவர்கள்காலங்க 
ளில் , சேதுபதிகள் இவர்கள் கீழ்க் குறுநிலமன்னராய் நிலவினராவரென் 
றுய்த்துணரலாகும் . 

இனி மூவேந்தருட் செந்தமிழ்ச்சங்கஞ் சீர்பெற ஓம்பியகாரணத் 
தாற் றமிழுடையாரென்று நல்லிசைப்புலவராற் புகழப்பட்ட அறி 
வுடைப்பாண்டியராட்சிதொட்டே புண்ணியமுடைமையானன்றிச் செந் 
தமிழ்க்கல்வியானு மிச் சேது நாடு சிறந்ததென்பதற்குச் சான்றாகச் சில 
கூறுவேன் . 


கொற்கையினும் மதுரையினும் வளர்ந்த நறுந்தமிழ் மணம் அவற் 
றுக்கு மிகவும் அணித்தாய இச்சேது நாட்டு வீசாதென் றியார்தாஞ் 
சொல்லத்துணிவர் . பொன்னாங்கால் அமுதகவிராயரும் ரகுநாதசேது 
பதியைப் புகழுமிடத்து , 


" பால்வாய்ப்பசுந்தமிழ்வீசியவாசம்பாந்தவையைக் 
கால்வாய்த் தவீரையர்கோன் ரகுநாதன் 


எனப் பாடுதல் காண்க . பரமே திகாச க்ஷேத்ரமாகவும் , சரணாகதிதர்மம் 
விளைந்த பெருநிலனாகவும் , கருணாகரன் ஸர்வஜீவர்க்கும் அபயப்ரதானம் 
அருளிய திவ்யஸ் தலமாகவும் , இச்சேது நாட்டுக் கோர் திலகமாகவும் விளங் 
கும் திருப்புல்லாணி எனப் பெயர் பூண்ட தர்ப்பசயனத்தில் திருக்கோயில் 
கொண்டெழுந்தருளியிருக்கும் ஸர்வேச்வரன் ஞானஸ்வரூபியா தலை 
உலகெலா மறிந் துய்யவேண்டி ஆழ்வார் திருமங்கையார் பெரியதிருமட 
லென்னுந் திவ்யப்ரபந்தத்துப் புல்லாணித் தென்னர் தமிழை வட 
மொழியை என்று பணித்தருளியசிறப்பு இந்நாட்டின் கல்விச்சிறப்புப் 
பற்றியதென்று நன்குணர்ந்து கொள்க , தெய்வமே தென்மொழி வட 
மொழியாக மூர்த்தீகரித்தமர்ந்தருளியது இச்சேது நாட்டுக்கே சிறந்த 
தென்று துணியப்படும் . திருப்புல்லாணியில் ஸ்ரீபலி யெம்பெருமானைத் 
“ தென்னன் றமிழான் " என்று வழங்குவதுங் காண்க . 


இன்னும் , அத்தலத்து மூர்த்தியை வேதமுமானா 

வேதமுமானா " னென்றும் , 
" அன்னமாய் நூல்பயந்தா " னென்றும் ஆழ்வார் வழங்கியருளுதலையும் 
நோக்குக . இப்பெருமையெல்லாங் கருதியே சேதுபதிகள் இத்திருக் 
கோயிலிற் பெருந்திருப்பணியெல்லாம் முற்றுவித்தனராவர் ; 


9 


" என தன்மமாயினுந்தான்கற்பகாலமிருக்கவுன் போன் 
மனதினினைந்தபடி செய்யயார்க்கும்வராதுகண்டாய் 
கன தனமால் திருப்புல்லாணிக்கோபுரங்கட்டிவைத்த 

தன தவிஜயாகுநாதசேது தளசிங்கமே 
என மிதிலைப்பட்டி அழகியசிற்றம்பலக்கவிராயர்பாடியதனா னி தனை 
யுணர்க. சேது நாட்டுக்கு மூலகாரணனான சீராமமூர்த்தியைக் கல்வியிற் 
பெரியரான கம்பர் , “ தென்சொற்கடந்தான் வடசொற்கடற்கெல்லை 
தேர்ந்தான் " என்றே பாடினார் . சீதாப்பிராட்டியாரைத் தேடவிடும்போது 
அநுமானை வேறுகொண்டு சீசாமமூர்த்தி , இராவணன் தேவபாஷை 
பறிந்தவனாதலான் அதனைச் சீதை முன் போதாது மாநுஷபாஷையி 
விரகசியங்களெல்லாவற்றையும் ஓதுக " என்று கூறியருளினனென்று 
வான்மீகிபகவானிராமாயணத்துக் கேட்கப்படுதலாற் சீராமமூர்த்திக்கும் 
சீதாப்பிராட்டிக்கும் அநுமானுக்கும் அவ் விருமொழிவன்மையும் 
உண்டென்று நன்று தெளியலாம் . அவர் திருவருள்பெருகிய இச்சேது 
நாட்டுக்கு அவ்விருமொழிவன்மையு முண்டாத லொருதலை ,. 
சேது நாட்டி னொருபகுதியாய நாட்டரசன்கோட்டையூர்ப்புறத்து நாடு 
டகலைவேள்விநாடாதலையும் தெளிந்து கொள்க . 

இனிப் பத்தரெல்லாம் பார்மேற் சிவபுரம்போற் கொண்டாடு , 
முத்தரகோசமங்கையூர் என்று திருவாதவூரடிகளாற் றிருவாய்மலர்ந் 
தருளப்பெற்ற திருவுத்தரகோசமங்கைத்தலத்தைத் தன்கட்கொண்ட 
பெருஞ்சிறப்பானும் சேது நாட்டின் கல்வி ஞானமேம்பாடே தெளிவிப்ப 
தாகும் . வடக்கட் கைலையங்கிரியினிருந்த ஞான நூல்களும் உமாதேவி 
யாரும் ஒருகாரணத்தான் இத்திருவுத்தரகோசமங்கைப்பாக்கத்துத் 
தோன்றியருளி, உமாதேவியார் முன் கேளா தனவெல்லாம் இத்தலத்தே 
சிவபிரான்பாற் கேட்டருளினாள் என்பது இத்தலபுராணத்தாற் றெரிந் 

திருவாலவாயுடையார் திருவிளையாடற்புராணத்தானும் 
தெளியத்தகும் . 

இஃதன்றி , அறிவாற் சிவனென்று சிறப்பிக்கப்பட்ட திருவாதவூ 
சடிகள் திவ்யஞானம்பெற்ற திருப்பெருந்துறையும் இச்சேது நாட்டதே 
யாயின் இதன்பெருமையை யாமே எடுத்துரைக்கவல்லேம் ? இச்சேது 
நாட்டுள்ளாய திருவுத்தரகோசமங்கைத்தலத்தைத் தன்கட்கொண்ட 
தென்பாண்டி நாட்டையே “ ஏழ்பொழிற்கு, நாதனமை யாளுடையா னாடு " 


2 


10 


என்பன 


என்று திருவாதவூரடிகள் சிறப்பித்தவாற்றானும் , உலகெலாமாமுடைய 
சிவபிரானைத் “ தேன்னா டுடைய சிவனே போற்றி " என்று இச்சேது நா 
டுடைமையாற் புகழ்ந்தருளியவாற்றானும் இதன் ஞான மேம்பாடு 
நன் றுணரலாகும் . 

இக்காரணங்களாலும் , இதன் புண்ணியவிசேடங்களாலும் இச் 
சேது நாடொன்றே நாடென்றுவழங்கப்படும்போலும் ; இதனை , " ஊரெனப் 
படுவ துறையூர் பூவெனப்படுவது பொறிவாழ்பூவே ” கோயிலென்பது 
கோன்றிருவரங்கம் ” “ கோயிலென்பது குளிர்பொழிற்றில்லை " எ 
போலக் கொள்க . நாட்டரசன்கோட்டை யென்பதுக்குச் சேது நாட் 
டரசனுடைய அரண் என்பதே பொருளாதலானும் , புகார்ப்பட்டினம் 
விட்டுச் சேது நாட்டுக் குடிபுக்க பண்டையோர்வழியினராகிய வணிக 
நன்மக்களெல்லாம் 

நாட்டுக்கோட்டையாரென்றே பெயர் 
சிறத்தலானும் , திருமலைச்சேதுபதியைப் படிக்காசுப்புலவர் நாட்டிற் 
சிறந்த திருமலையா என்று விளித்துப் பாடுதலானும் இதனுண்மை 
ஊகிக்கப்படும் . முன்பு புகார்நகரத்தராய்ப் பின்பு இப்புண்ணிபநாடுபுக்க 
வணிகநன்மக்கள் நாட்டார் என்று பெயர்சிறந்த சேது நாட்டாமினின்று 
தம்மை வேறுபிரித்துணரவே நகரத்தார் என்று வழக்குப்பெற்றாசாவு 
ரென் றுன்னுதல்கூடும் . 


ம் 


19 


இங்ஙனம் புண்ணியமும் ஞானமுந் தழைத்த இச் சேது நாடாட்சி 
பெற்ற பாக்கியவான்களாகிய சேதுபதிகளை வைணவரெல்லாம் " திரு 
வுடை மன்னரைக் காணிற் றிருமாலைக் கண்டனே யென்னும் 

என்னு 
முறையாற் சீராமமூர்த்தியாகவும் , சைவசெல்லாம் சீராமநாதமூர்த்தி 
யாகவும் உபசரித்து உசித மரியாதைசெய்தலும் இக்காட்டுத் தொன்று 
தொட்ட மாபாம் . இதனை , 

சேதுபதியென்றாரசென்மமெடுத்தாய்கமல 
மாதுபதிக்குன் பேர்வாய்க்குமா - பூதலத்தி 
னீயோகுராமனின்னையேபெற்றெடுத்த 

தாயேயருட்கோசலை 
என வழங்கும் பழைய வெண்பாவானும் , 

“ ஆதிபதியானமண்டலாதிபதிவம்சபதியாசர்க்கென்று 
நீதிபதிசத்ரபதிசமஸ்தானபதிவிஜயநிறைந்தேரிற்கு 


11 


மாதுபதிதுரகபதிகஜபதிநராதிபதிவளர்தென்றேவைச் 

சேதுபதி தரிசனமேராமலிங்க தரிசனமாச்செப்பலாமே " 
என்று வழங்கும் பழைய விருத்தத்தானும் நன்கறிந்து கொள்க 

இவருடைய புண்ணியநாடு தமிழிற் பெரிய ஞானிகட்கு மிடமாய 
தென்பது , சைவத்திற் சிறந்த ஞான யோகியாகிய ஸ்ரீ தாயுமானவர் 
நெடுநாட் டங்கிச் சமாதியடைந்தருளிய முகவையும் , விசதவாக்சிகா 
மணியாய் வைஷ்ணவாசாரியராய்த் தெய்வமும் அழைத்துப்பேசுந் 
தூயஞானமும் உடைய மணவாளமாமுனிவர் வளர்ந்து சிறந்த சிக்கற் 
கடாரமும் தன்பாற்கொண் விளங்குவதனாற் பலரும் அறியத்தக்கது 
இவ்விரண்டு ஞானாசாசியர்களும் பாடியருளிய தமிழ்ப்பாடல்களின் 
பெருமை கற்றாரறிந்ததே . மணவாளமாமுனிவரைத் தெய்வம் அழைத் 
துப்பேசியருளிய செய்தி , 

“ நாமார்பெரியதிரும்ண்டபமார்நம்பெருமாள் 
தாமாகவென்னைத்தனித்தழைத்து -- நீமாறன் 
செந்தமிழ்வேதத்தின் செழும்பொருளைநாளுமிங்கே 

வந்துரையென்றேவுவதேவாய்ந்து 
என்று அவர் ஈடுபட் டோ தியருளிய வெண்பாவா னறிந்தது . இவர் 
திருவாலியிற் றிருமங்கைமன்னனைச் சேவிக்கப்பக்கபோது பாடியருளிய 
பாடல் : 

" ஈதோதிருவாசீதோமணங்கொல்லை 
யீதோ திருவாலியென்னுமூ- ரீதோதான் 
வெட்டுங்கலியன்வேல்வெற்றி திருமாலெழுத் 
தெட்டும்பறித்தவிடம் , " 

என்பது . 
அவர் சேவித்தபோது பாடியருளியது : -- 
“ உறைகழித்தவேலை யொத்தவிழிமடந்தைமார் தமே 

லுறையவைத்தமனமொழித்தவ்வுலகளந்தநம்பிமேற் 
குறையைவைத்துமடலெடுத்தகுறையலாளிதிருமணங் 

கொல்லைதன்னில்வழிபறித்தகுற்றமற்ற செங்கையான் 
மறையுள்வைத்தமந்திரத்தைமாலுரைக்கவவன் முனே 

மடியொதுக்கி மனமொடுக்கிவாய்புதைத் தவ்வொன்னலார் 
கறைகுளித்தவேலணைத்துநின் றவிந்தநிலைமையென் 

கண்ணைவிட்டகன்றிடாதுகலியனாணையாணையே, 
என்பது , 


12 


இவராசியான திருவாய்மொழிப்பிள்ளையின் அவதாரஸ் தலம் குந்தி 
நகரமென்ப . இதுவே கொந்தகையென்று இப்போது வழங்குவதாம் 

இனிப் பழைய சங்கப்புலவர்க்குள்ளும் இச்சேதுநாட்டே பிறந்தார் 
பலருண்டென்பது அவரவர் ஊரா னுணரப்படுவது . பிசிராந்தையார் 
என்ற நல்லிசைப்புலவர் கோப்பெருஞ்சோழற்கு உயிர்த்துணைவரென்ப 
தும் , அவன் வடக்கிருந்ததனைத் தம்முள்ளத்துணர்ச்சியானே உணர்ந்து 
தாமாகவே அவன்பாற் சென்று தாமும் வடக்கிருந்து அவ்வரச 

ன் உயிர் துறந்தவரென்பதும் , அப்புலவர் பாண்டிநாட்டுப் பிசிர் 
என்னும் ஊரினர் என்பதும் பிறவும் புறநானூறு கற்றார் பலரும் அறிந் 
தனவே . அத்தகைப் பெரியார் பிறந்து சிறந்த பிசிர் என்னும் ஊர் 
இச்சேது நாட்டு அலங்காரனல்லூர் ( அலங்கானூர் ) க்கு அடுத்துள்ள 
பிசிர்க்குடி என்பதாகும் . நல்லந்தையார் என்பார் நற்றிணை 211 ஆம் 
பாட்டுப் பாடியவர் . இவருடையவூர் கோட்டியூர். இது சிவகங்கையைச் 
சார்ந்த பெரிய திவ்யஸ்தலமென்பது பலரும் அறிந்ததே . இத்திருப் 
பதியைப் பாடியருளிய ஆழ்வார் திருமங்கைமன்னர் , கோவையின் 
றமிழ் பாடுவார்தொழுந் தேவதேவன் திருக்கோட்டியூர் " என்று சிறப்பித் 
தருளுதலான் இவ்வூர்க்கண் அகப்பொருட்டமிழ்பாடும் புலவ ரிருந்தன 
ரென்று குறித்தருளினராவர் . இவ்வூரே அல்வழக்கொன்றுமில்லாவணி 
கோட்டியர்கோ னபிமான துங்கன் , நளிர்ந்தசீல னயாசல னபிமான 

என்று பெரியார் சிறப்பித்த செல்வநம்பிக்கும் , அவர்வழி 
யினராய் ஸ்ரீவைஷ்ணவபரமாசாரியராகிய 

வபரமாசாரியராகிய ஸ்ரீராமாநுஜமுனிவரால் பதி 
னேழ்தரம் சென்று வழிபடப்பெற்ற திருக்கோட்டியூர்நம்பிக்கும் அவ 
தாரஸ்தலம் என்பது பலரும் அறிவர் . திருக்கோட்டியூர்நம்பிகள் 
தனியன் வருமாறு : 


1 


துங்கன 


விசயன்வினையொழித்தமெய்ப்பொருளைப்பூதூர் 
வசையின்முனிக்களித்தவள்ளல் - திசைகமழும் 
தேமலர்ப்பூஞ்சோலைத்திருக்கோட்டியூர்நம்பி 

தாமரைப்பூந்தாளே சரண் 
அள்ளூர்நன்முல்லையார் குறுந்தொகை 32 - ம்பாட்டும் நெடுந்தொகை 
46 - ஆம் பாட்டும் பாடியவர் . இவ ரள்ளூர் இச்சேது நாட்டுச் சிவகங் 
கையைச் சார்ந்துள்ளது . வெள்ளைக்குடிநாகனார் நற்றிணை 158 - ஆம் 


13 


பாட்டுப் பாடியவர் . இவரூர் சேது நாட்டுத் திருவேகன்பற்றுச்சேகரத் 
துள்ளது . ஒக்கூர் மாசாத்தியார்பாடியன குறுந்தொகையினும் நெடுந் 
தொகையினும் பலபாடல்க ளுள்ளன . இவருடைய ஒக்கூர் மேற்காட் 
டிய கோட்டியூர்ப்பக்கத்தே யுள்ளது . பதினெண்கீழ்க்கணக்கினு ளொன் 
றாகிய கைந்நிலைபாடியவர் புல்லங்காட செனப்படுவர் . புல்லங்காடு , புல் 
லாரணியம் ; இது திருப்புல்லாணியேயாகும் . 


V 


இத்தகைப் பெருந் தமிழ்ச்சங்கப்புலவரெல்லாம் பிறந்து சிறந்த 
இச்செந்தமிழ்ச் சேது காட்டி விழிகுலச்சிறுவரும் அறிவான் முதிர்ந்தவ 
சாவரென்பது பாண்டியனைக்காண்பான் இச் சேதுநாட்டுநெறியேபுக்க 
கம்பர் , நாட்டரசன்கோட்டைக் காட்டில் எருமைமேய்ப்பார் இளையர் 
சிலரைக் கண்டு முடிக்கரைக்கு நெறி யாதென்று வினாவியபோது அவர் 
அடிக்கரைபிடித்தேகின் முடிக்கரையெய்தலாகுமென்று கூறக்கேட்டு 
அதன்பொருள் தெரியாது திகைத்துப் பின் றெளிந்து , 


" கருங்காலிக்கட்டைக்குநாணாக்கோடாரி 
யிருங்கதலித்தண்டுக்குநாணு-- மருங்காகக் 
காட்டெருமைமேய்க்கின்றகாளையர்க்கேயாந்தோற்றோம் 
நாட்டரசன்கோட்டைநகர்க்கு 


என்று பாடியதனான் அறியலாகும் . இதனை , முத்து நாயகப்புலவர் 
தாமியற்றிய கண்ணுடையம்மைபள்ளு என்னு நூலில் , 


“ வாசமானதென்பாண்டி நன்னாடு மதுரைநாட்டில் வளருமிந்நாடு 
காசினிக்குட்கதிர்க்கின்றநாடுமுன் கம்பர் வந்து துதிக்கின்றநாடு 
பூசுரர்க்கன்ன தானஞ்செய்நாடு புலவர்மேலபிமானஞ்செய்நாடு 
ராஜலக்ஷ்மிகண்ணுடையாளருள் நல்குநாட்டரசன்கோட்டைநாடே 


எனப் பாடியவாற்றா னறிந்து கொள்க . இச்சிறப்பெல்லாந் தெரிந்தே இந் 
நாட்டரசன்கோட்டைக் கண்ணுடையம்மைகோயிற் கொடிக்கம்ப 
மண்டபம் முதலிய திருப்பணிகள் ஸேதுபதிகளா லியற்றப்பட்டனவென் 
றெண்ணுகின்றேன் . அந்நூலிற் கனவிஜய ரகுநாத ஸேது பதி செய்த 
கொடிக்கம்பமண்டபம்புகழக் கூவாய்குயிலே " என வருதலான் இஃதறி 
யப்படும் . இச்சேது நாட்டு நாட்டரசன்கோட்டைக்கண் இவ்வம்மை 
யருளால் அவித்தநென் முளைப்பதை யின்றுங் காணலாம் ; இதனை , 


14 


" கண்ணுடையதாய்மகிமைகாசினியோரிவ்வளவென் 
றெண்ணுடையதாய்மதிக்கவேலாது- மண்ணுடைய 
புன் முளைக்கவெத்தனை நாட்போகுமுடனேயவித்த 

நென்முளைத்தல்சான்று நிசம் 
என்னும் பாடலா னறிக . 

இங்கனம் , கல்வியிற்பெரிய கம்பாற்புகழப்பட்ட பெருஞ்சிறப்பே 
யல்லாமல் , உலகெலாம் கவிராக்ஷஸன் எனவும் , கவுடப்புலவனெனவும் , 
கூத்தன்கவிச்சக்கரவர்த்தி யெனவும் ஏத்துங் கல்விச்சிறப்புடைய ஒட் 
டக்கூத்தர் பிறந்தது மலரி யென்பது காட்டுவேன் . கம்பர்திருமகனார் 
அம்பிகாபதியார்க்குத் திருமகனாராகிய தண்டியென்னுந் தமிழாசிரியர் , 
தாம் பாடிய அலங்கார நூற்கண் , 

“ சென்றுசெவியளக்குஞ்செம்மையவாய்ச்சிந்தையுள்ளே 
நின்றளவிலின்பநிறைப்பவற்று --ளொன்று 
மலரிவருங்கூந்தலார்மாதர்நோக்கொன்று 

மலரிவருங்கூத்தன்றன்வாக்கு 
என்னும் வெண்பாவாற் செவியளந்து கொண்டு சிந்தையுள்ளே நின்று 
அளவிலின்பநிறைக்கும் வாக்கையுடைய கூத்தரை மலரியென்னும் 
ஊரின் கண்வந்தவ சென்றார் . இந்நூலுரைகாரரும் , மலரி ஒரூர் என்று 
உரைத்தார் . இவ்வூர் இச்சேது நாட்டு பாஜசிங்கமங்கலச்சேகரத்துள் 

இதன்கண்ணே வாழ்ந்த செங்குந்தர்வழியினர் பலர் வேற்றூர் 
புக்கு வாழ்கின்றனர் . இவர் முதலிகள் எனப்படுவர் . தமிழ்நாவலர் 
சரிதையுடையாரும் கூத்தரைக் கூத்த முதலியாரென்றே வழங்குதல் 


ளது 


காண்க , 


இத் தொன்னூலாசிரியா யன்றிச் செந்தமிழ்த் தொன்னூல்கட் 
குசையிட்ட நல்லாசிரியரும் இச்சேது நாட்டுண்டென்று காட்டுவேன் . 

“ நெடுந்தொகைக்குக் கருத்து அகவலாற்பரடினான் இடையள 
நாட்டு மணக்குடியான் பால்வண்ணன்றேவனான வில்லவதரையன் " 
என்று அகநானூற்றுரையேட்டிற் காணப்பட்டது . 

இதிலுள்ள காளிகோயில் மிகப் பிரசித்திபெற்றது , “ காளியொட்டக் 
கூத்தன் " என்ற வழக்கும் ஈண்டு நினைக்கத் தகும் . சோணாட்டுப் பேரளத்துக் 
கடுத்தும் மலரி என்ற ஊர் ஒன்றுள்ளது தெரிகின்றது . ( செந்தமிழ்த்தொகுதி 
உரு , பக்கம் கசடு - கூசஅ . ) 


15 


மணக்குடியென்பது ஸேது நாட்டு உப்பூருக்குவடக்கணுள்ளதோரூர் . 
இதன்பக்கத்தே இன்றும் உப்பளமுள்ளது . இவ்வூருடைய நாட்டை 
அளநாடென்றும் , அந்நாட்டுக்கு வடக்கும் அந்நாட்டுக்குத் தெற்கும் பல 
அளங்களிருத்தல்பற்றி அஃது இடையளநாடு என்று வழங்கப்பட்ட 
தென்றுந் தேறலாகும் . 

இனித் தமிழிற் சிறந்த பெருநூலாகிய திருக்குறட்கு உரையியற் 
றினார் பல்ருள் , பரிப்பெருமாள் என்று பெயர் சிறந்தார் பிறந்து வளர்ந்த 
தும் இத் தமிழ்ச் சேது நாடேயாம் . இதனை , 

" தெள்ளிமொழியியலைத்தேர்ந்துரைத்துத்தேமொழியா 
ரொள்ளியகாம நூலோர்ந்துரைத்து - வள்ளுவனார் 
பொய்யற்றமுப்பாற்பொருளுரைத்தான்றென் செழுவைத் 

தெய்வப்பரிப்பெருமாள் தேர்ந்து 
என்னுஞ் சிறப்புப்பாயிரத்தா லறிக இவ ருரைப்பாயிரம் வருமாறு : 

" மாயிருஞாலத்துமன்பொருள் விளக்கும் 
ஆயிரங்க திருமாழ்கடன்மறைந்தபின் 
விரிகதிர்மதியும் விளங்காக்காலத் 
தெரி தலைக்கொளீ இயசிஃறிரிவிளக்கி 
னரியவும் பெரியவுமறிந்தோர்போல 
வசையில்வள்ளுவன் வாய்மொழிப்பொருளை 
இசைபடநுவல்வோரி றந்தபின்னர் 
நன்மதியுடையோர் நாடாராய்தலின் 
என்மதியளவின் யானறிந்துரைத்த 
மழலைக்கிளவியைமதியோ பாமாய்க் 
திகழ்தலன்றியேயாவையுமியைத்துத் 
திருத்தியுரைத்தல் வேண்டும் 

அருத்தம்பயில்வோ ரருங்கடனெனவே " 
புதியது தீது பழையதுநன்றென் றல்பூமியுள்ளோர் 
விதியது வேபொருளென்னன்மினல்லோர்விழுப்பமுண்டேற் 
புதியது நன்று பழையதுதன்னினும் பூமடந்தை 
பதியதன் மேவிற்பருமுத்தொடாடையைப்பார்மின்களே 3 
" கண்ணுமுகமுங்கருங்குழலுஞ்செவ்வாயும் 
வண்ணமுலையும்வனப்புடைத்தென் - றெண்ணிக் 
கருத்தறியார்சாரலுறுங்காளையர் நேர்முப்பாற் 
கருத்தறியாதுட்பொருள் காண்பார் 


16 


" நல்வினைசெய்பவர்நாடொறும்வந்திக்கநான்முகனார் 
தொல்லுரையைத்தென் றமிழாலறியத்துகடபுசீர் 
இல்லறமுந்துறவும் பொருட்பக்கமுமின்பமுமாம் 
பல்வகையாலருளுந் திருவள்ளுவன்பாதங்களே. " 


என்பனவாம் . இவருரை தலையா பரிமேலழக ருரைப்பின்சார நன்று 
என்று தெளியலாகும் . பரிப்பெருமாளைப் பரி என்றுகொண்டு , அவ 
ரினும் உரைவன்மையான் அழகுடையராதலாற் பரிமேலழகரெனப் 
பட்டாரோ என்று ஊகிக்க 

ஊகிக்க இடனாகின்றது . அத்தகைத் திருக்குற 
ளுரையாளருடைய தென்செழுவை இச்சேது நாட்டதேயாம் . 

மேற் 
காட்டிய வெண்பாவினால் இப் பரிப்பெருமாள் சொல்லிலக்கண நூலொன் 
றும் , காமநூலொன்றும் ஆராய்ந்துரைத்துள்ளாரென்று தெளியப்படும் 

இவர்க்குப்பின் இச்சேது நாட்டுப்பிறந்து சிறந்த புலவர்தொகையை 
எண்ணி இனைத்தெனல் இயலாததொன்றே னும் என் சிற்றறிவுக்கியன்ற 
வரை முயன்று சிலரைப்பற்றிக் கூறவெழுகின்றேன் . 

சேது நாட்டைச்சார்ந்த வேம்பற்மார் ஒன்றிலே செவ்வைச்சூடுவார் 
என்பார் பாகவதபுராணம் தமிழிற் பாடினார் . இஃது ஆரியப்பப்புலவர் 
பாகவதம் என்று தவறாக வெளியிடப்பட்டது இத்தவற்றைப்பற்றி 
முன்னரே செவ்வைச்சூடுவாரும் அனதாரியும் என்ற தலைப்பிட்ட விய 
சத்தில் யான் செந்தமிழ்க்கண் எழுதியுள்ளேன் . ஆளவந்தாரென்பார் 
வாசிட்டநூலைத் தமிழிற்பாடினார் . பெரும்பற்றப்புலியூர்நம்பி என்ற 
மாதவபட்டர் திருவாலவாயுடையார்திருவிளையாடலைப் பாடினர் . 
வாலவாயுடையார் திருவிளையாடலைத் தமிழிற்பாடிய மாதவபட்டரும் , 
அவர் குலத்திலேயுதித்து வாசிட்ட நூலைத் தமிழிற்பாடிய ஆளவந்தா 
ரும் சேது நாட்டு வீரசோழனூரினராவர். இதனை வாசிட்ட நூலிறுதிச் 
செய்யுளில் , 

“ ஆளவந்தான் வீரையின்மர் தவபட்டனம்சவவதாரமாகி 

மீளவுந்தான் வந்து தமிழ்வசிட்டராமாயணமும் விளம்பினானே . 
என வருதலா னறிக . மாதவபட்டருக்குப் பெரும்பற்றப்புலியூர்நம்பி 
என் றொருபெயரு முண்டு. இவர்கட்கு வேம்பற்றூரினும் நிலனும் , 
கொள்வ துங் கொடுப்பதும் உண்டாதலான் இவர்களை வேம்பற்றூரின 
ராகவும் வழங்குவர். கவிராஜபண்டிதர் என்பார் சௌந்தரியலகரியைத் 


திரு 


17 


தமிழிற் பாடினர் . பெருமாளையர் நெல்லைக்கோவை பாடினர் . சாமி 
கவிகாளருத்திரரென்பார் அழகர்பிள்ளைத் தமிழ் பாடினர் . கவிகுஞ்சர 
பாரதி என்பார் அழகர்கலம்பகம் பாடினர் . இவ்வோரூர்ப் புலவரைப்பற்றி 
எழுதப்புக்கால் அஃதொரு பெருநூலாகுமென்பது திண்ணமாக இவ் 
வூர்போலப் பல்லாயிர மூர்களையுடைய இச்சேது நாட்டுப்புலவரை அளக் 
கப்புக்க என் மதியின்மைதா னென்னே ? 

இவ்வோரூரில் , செவ்வைச்சூடுவார்முதல் நம் காலத்துத் தமிழ்க் 
கவிதைகளைச் சுவைபலவமைத்து விரைவாகப்பாடு தலாற் பெயர்சிறந்து 
இம்மகாசபைக்குச்சிரோரத்தினம்போல விளங்கும் நம் மாட்சிமை பொருந் 
திய சேது பதிமஹாராஜாவர்களாலும் அவர்கள் அறிவுடைத்தந்தையா 
ராலும் சிலேடைப்புலியென்று பட்டஞ்சூட்டி ஆதரிக்கப்பெற்ற பிச்சு 
வையரிறு தியாக நூற்றுக்கணக்கான புலவர்கள் தமிழறிவாற் சிறந்து 
விளங்கினராவர் . இப்பிச்சுவையர் தந்தையார் சாமா சூரியநாராயண 
பாரதியார் . இவர் தம்மூர் பஞ்சம்பட்டபோது பாடிய வெண்பா : -- 

கானூர்முதலாகக்கல்லூருணிவிளைய 
வானமிடித்து மழைபொழியா - தேனைக் 
குளம் பெருகிநில்லாகொடுமறையோர்செய்த 

விளம்பிவருடவினை . 
இவருட் டேவியருள் பெற்ற கவிராஜபண்டிதர் இச்சே தி நாட்டு 
வீரசோழனென்னும் ஊரிலே நெடுங்காலம்வதிந்து இறுதியிற் றுறவியாய் 
ஆங்கே சமாதிகொண்டனர் . இவர்க்குச் சௌந்தரியலகரிவடநூலைத் 
தமிழிற் பொருள்கூறிய ஆசிரியர் பிரமாதிராயர் என்பார் . இவர் சத்தி 
யருள்பெற்றவர் . இவர் மதுரைமீநாக்ஷிபம்மையடியிட்ட பூமாலை திருக் 
கழுத்திற் றானே ஏறப்பாடித் தன்னொடு வாதித்த புலவனை வென்று , * நல் 
லூர் , கடம்பை இவ்வூர்களைப் பரிசிலாகப்பெற்றவர். 

கவிராசபண்டிதருடைய திருக்குமாரர் நெல்லைவருக்கக்கோவை 
பாடியவர் . அவரிளம்பிராயத்தே பிற்காலத்துப் பாண்டியனாருவன் 
தென்காசி , மதுரை , திருநெல்வேலி , கருவை என்னும் நாலூர்ப்பெய 
ரும் இந்நாலூர்ச் சுவாமிபெயரும் அம்மைபெயரும் அமைத்து ஒரு கலித் 
துறை பாடுக என்றபோது பாடிய , 

anaican 
* நல்லூர் - நல்லூர்க்குறிச்சியென்பது , கடம்பை கடம்பக்குளம் ; அதனை 
படுத்துள்ளது , 

3 


என்பது . 


18 


D " இலகேழகிலத்தர்சொக்கர்முத்தீசரிபந்தொழுவோர் 

கலைதேர்தென்காசிமதுரைநெல்வேலிகருவைவந்த 
பலர்கேள்வருள்ளிரெம்பங்குநிற்பீர்வந்துபாதந்தொழ 

வுலகேகயற்கண்ணியேவடிவேயெங்களொப்பனையே 
என்ற செய்யுள் தமிழ்வல்லார் அறிந்ததே . இவரை , “ வீரையம்பிகா 
பதி ” யென்றே நெல்லைவருக்கக்கோவைப் பாயிரத்திற் கூறுதல் காண்க . 
சேது பதிநாட்டு வீரசோழனிற் கவிராசபண்டிதர்சமாதியுண்மை பலரும் 
அறிவர் . 

இவரேயன்றித் திருச்செந்திற்பிள்ளைத்தமிழ் , சீவகசிந்தாமணிச் 
சுருக்கம் இவற்றை மிகவும் இனிக்கப்பாடிய பெருந்தமிழராகிய பகழிக் 
கூத்தர் , இச்சேது பதிகள் செம்பிநாட்டுச் சன்னாசிக்கிராமத்தவரேயாவர் . 
இஃது , 


ஆரநாண்மலர்நெட்டிதழ்க்குவளையகவயலி 

லகடுநொந்தொருகோடிசங் 
கடைகிடக்கக்குருகுபெடையெனச்சிறகா 

லணைத்திடுஞ்செம்பிநாட்டு 
வீரநாராயணச்சதுர்வேதமங்கலம் 

விளங்கவேவந்தநெடுமால் 
வேதியர்குலாதிபன் றர்ப்பாதனன்புதல்வன் 

மிக்கபகழிக்கூத்தனே ” 
எனச் சிந்தாமணிச்சுருக்கத் தவையடக்கச்செய்யுளில் வருதலாற் கண் 
டது , இவர் கிருஷ்ணபக்தர் என்பது , 

( செந்தமிழ்க்குவாய்த்ததிருச்செந்திற்பதிவாழுங் 
கந்தனுக்குப்பிள்ளைக்கவிசெய்தா -னந்தோ 
திருமாதுசேர்மார்புன்றேர்ப்பாகற்கன்பு 

தருமால்பகழிக்கூத்தன் " 
என்னும் பழையபாட்டா னுணர்க . பகழிக்கூத்தர் என்பது சேது நாட் 
டுப்புகலூர் ஐயனார் திருப்பெயர் . தர்ப்பாதனன் என்பது திருப்புல் 
லாணித் திருமால்பெயர் . 


வீரை ஆசுகவிராயர்: - இவர் அரிச்சந்திரபுராணவிருத்தம் பாடிய 
வர் . இவருடைய செய்யுணடை தமிழ்மக்களுக்கு அளவிலின்பம் பயப் 


19 


பது . இவரது ஊர் நல்லூர்வீரையெனப் படுவது . நல்லூர்வீரையென் 
பது சேது நாட்டு விசுவனூர்ச்சேகாத்துள்ள நல்லூரையடுத்த வீரையே 
யாம் . இந்நல்லூர் குலோத்துங்கசோழநல்லூர் என்பதாம் . இதுவே 
சேது பதிகள் பழையசாசனங்களிற்கண்டவூராம் . இவர் தம் அரிச்சந்திர 
புராண 

த்தைத் திருப்புல்லாணிச் சக்கர தீர்த்தக்கரைமேன்மண்டபத்தில் 
அரங்கேற்றினாரென்பது அந்நூற்பாயிரத்தா லறிந்தது . 
" விதியினரசிழந்தவரிச்சந்திரன் றன் 

வியன் கதையாம்வெண்கதையைவிருத்தமாக்கி 
அதிவிதமாங்கலியுகத்தில்வருசகாத்த 

மாயிரத்துநானூற்றுநாற்பத்தாறிற் 
சதுமறைதேர்புல்லாணித்திருமான் முன்னே 

சக்கரதீர்த்தக்கரைமேன்மண்டபத்துட் 
கதிதருசீர்நல்லூர்வாழ்வீரையாசு 

கவிராசன் கவியரங்கமேற்றினானே " 
என்பது இந்நூற் பாயிரம் . 14 வீரனாசுகவி ” என்னும் பாடமாயின் 
நல்லூர் இவருடைய ஊர் என்க . 

இனித் தண்டலையார்சதகம் , தொண்டைமண்டலசதகம் முதலிய 
நூல்களையியற்றிப் புகழ்படைத்த படிக்காசன் என்னும் புலவர் இந் 
பட்டுக் கீழைக்கரையில் ஒளரங்கசீப்முதலிய மகமதிய அரசர் மெச்ச 
வாழ்ந்த சீதக்காதி யென்று பெயர்சிறந்த பெரியதம்பிமரக்காயரென்னும் 
பெருங்கொடைச்செல்வரை வாயாரவாழ்த்திய இனிய பாடல்களும் அவ் 
வள்ள லிறந்ததற்கு ஆற்றாது உள்ளமுடைந் துருகிப்பாடிய பாட 

டல்களும் 
ஈண்டுப் பலரும் அறிந்தனவேயாதலா னவற்றை யான் பெயர்த்துங் 
கூறேன் . இச்சீதக்காதிவள்ளல் சேதுபதியாற் பெரிதும் அன்புபாராட் 
டப்பட்டவரென்பது இவர்பேரானுள்ள நாடக நூலான் அறியப்பட்டது . 
அத்தகைப்புலவர் , 

“ மூவேந்தருமற்றுச்சங்கமும் போய்ப்பதின்மூன்றொடெட்டுக் 
கோவேந்தருமற்றுமற்றொருவேந்தன்கொடையுமற்றுப் 
பாவேந்தர்காற்றிலிலவம்பஞ்சாகப்பநக்கையிலே 

தேவேந்த்ர தாருவொத்தாய்ரகுநாதசெயதுங்கனே " 
என்று பாடி இச்சேது காவலருடைய பெருங்கொடையும் தமிழாதரிப் 
பும் உலகறியப் புகழ்ந்தனர் . 


20 


மற்றும் , மகமதியமதத்தினரெல்லாம் உச்சிமேற்கொண்டுபோற்றும் 
நபிநயினார் சரிதமாகிய சீறாப்புராணத்தை அம்மதத்தினரல்லாத தமிழறி 
வாளரும் கல்வியின் பத்தால் விழைந்து கற்குமாறு அத்துணைச்சுவைத் 
தாக ஐயாயிரம்பாடலாற்பாடிய உமறுப்புலவரென்னுந் தமிழ்நாவலர் இச் 
சேது நாட்டுக் கீழைக்கரையிற் சிறந்தாராவர் . இவருடைய கவித்துவத் 
தையும் உயர்குணத்தையும் தெரிதற்கு ஸ்தாலீபுலாகநியாயமாக இரண்டு 
செய்யுட்களை யெடுத்துக்காட்டுவல் . 


“ புரசைக்கடக்கரிகணிரை தட்டறக்குவிரர்புவியைப்படக்கடவியே 
சாகுற்றநற்பதவிவழியிற்புகுத்தியுயர் தலைமைக்குவைத்தபெரியோர் 
பிரசத்துளித்திவலைசிதறிக்கிடக்குமிருபிணையற்புயத்துநயினார் 
அரசுக்குவைத்தெநெறிவரிசைக்குமிக்க துரையபுபக்கரைப்புகழுவாம் " 
“ படித்தலத்தெழுகடல்குலகிரிநிலைபதற 
வெடுத்து வீசியசண்டமாருதத்தினுக்கெதிரே 
மிடித்து நொந்தசிற்றெறும்பொருமூச்சுவிட்டது போன்ம் 
வடித்தசெந்தமிழ்ப்புலவர் முன்யான்சொலுமாறே " 


இவற்றின் சொன்னோக்கும் பொருணோக்குந் தொடைநோக்கும் 
நடைநோக்கும் கற்றார்க்குப் பெரிதும் இன்பம்பயக்குமென் றெண்ணு 
கின்றேன் . இவர்வழியினர் மீசலவண்ணக்களஞ்சியப்புலவர் வண்ணம் 
பல பாடியவர் . அவர்வழியினர் இன்றும் இச்சேது நாட்டுத்தலைநகராகிய 
முகவைக்குப்பக்கத்துப் பனைக்குள மென்ற ஊரி லுள்ளனர் . 


இவ்வுமறுப்புலவரும் , திருப்பூவணவுலா ஆப்பனூர்ப்புராணம் : இவை 
பாடிய கந்தசாமிப்புலவரும் கீழைக்கசையிலிருந்த சீதக்காதிப்பிரபுவிடத் 
திருந்து , அவரா னாதரிக்கப்பெற்றவரென்பது , சீதக்கா திபேரிலுள்ள 
நொண்டி நாடகத்தா னறியப்படுவது . நல்ல தமிழறிஞராகிய இக் கந்த 
சாமிப்புலவர் இச்சேது நாட்டின் ஒருபகுதியாகிய சிவகங்கையையாண்ட 
முத்துவடுகநாதேந்த்ரனைத் தம் உலாவில் " மன்போசன் முத்து வடுகநா 
தேந்த்ரனருள் , பொன்போலுமாடை புனைந்தருளி என்பதனாற் சிறப் 
பித்துரைத்தார் . ( இவ்வுலா நூல் உலகம்புகழுந் தமிழாசிரியராய் இந் 
நல்லவையை யலங்கரித்து விளங்கும் நம் மஹாமஹோபாத்யாயரவர்க 
ளால் நன் கச்சிடப்பட்டுள்ளது 

. ) 


21 


இன்னும் , இம்மதத்தினராகிய சவ்வாதுப்புலவர் சேதுபதி வசூரி 
யான்வருந்தியபோது இராசராசேசுவரிபஞ்சரத்னம் பாடி அவரை வச்ர 
தேகியாக்கிச் சுவாத்தன் என்னும் விளைபுலவூரை முற்றூட்டாகப் 
பெற்றசெய்தி இந்நாடெலாம் அறிந்ததேயாம் . இவர் முகைதீன் ஆண்ட 
வர்பிள்ளைத்தமிழ் பாடியவர் . இவர் இச்சேது நாட்டு எமனீச்சரத்திற் 
பிறந்து சிறந்தவர் . இவர் திருவநந்தைவேந்தர்முன்போய்த் தம் 
சேது பதியைப் புகழ்ந்து பாடிய , 


“ கிளையாளன் சேதுபதிரகுநாயகன் கிஞ்சுகவாய் 
இளையார்கலவியிடத்து நம்மீசரிடத்துமன்றி 
வளையா தெபொன்முடிசற்றேவளையுமகுடமன்னர் 

தளையாடியகையிற்காளாஞ்சியேந்துஞ்சமயத்திலே " 
என்னு மினியபாடல் கல்லாத தமிழரு முண்டோ 

“ கல்விதறுகணிசைமைகொடையெனச் 

சொல்லப்பட்டபெருமிதநான்கே " 
என்றபடி இவர் கல்வியாலுண்டாயபெருமிதம் மிகவும் உடையார் என் 

கலைமதங் கொண்டிடு சவாதுக் கவிச்சரப காம்பீர்ய துங்க னென் 

எனத் தம்பிபட்டி முத்துவேலாயுதக்கவிராயர் ஒலைத் தூக்கிற் 
கூறுதலானறியப்பட்டது . 


றும் 1 


“ வெண்டாமரையனந்தன்வேறுருக்கொண்டு ற்றனளோ 
தண்டாமரையனந்தன்றானிவனோ- வண்டமிழி 
னெண்ணோவெழுத்தோவிசையோவியற்புலவர் 
கண்ணோசவாதுக்கவி 


என்னும் பழையபாட் டிவர்கல்வித்திறத்தை விளக்கும் . 

இன்னும் , இவர் காலத்தே சருக்கரைப்புலவரென்பார் தம் கவித் 
திறத்தானும் , இராமாயணமுதலிய பெருங்காப்பியங்கட்கு உரைசொல் 
லும்வன்மையாலும் இச்சேது பதிகளாற் பெரிதும் பாராட்டப்பட்டுப் 
பொன்நெட்டிமாலையும் ஊரும் வாகனங்களும் அளிக்கப்பெற்றனராவர் . 
இவர் சேதுபதியைப் பாடிப் பெற்ற ஊர்கள் சிறுகம்பையூர் , கொந்த 
லாங்குளம் , கோடிகுடிமுதலியன கண்ணங்குடிச்சேகரத்துள்ளன . இவர் 
பாடியது திருச்செந்தூர்க்கோவை . இவரியற்றிய உரை வேதாந்த சூடா 


22 


மணிச் சித்தாந்தவுரை. 

இவர் இவ்வுரை நூல் சேது பதிமந்திரியாகிய 
தாமோதரனென்பார் வேண்ட இயற்றியதென்பது , 


“ உரை தருவே தாந்தசூளாமணியுட்பொருளை 

யுலகிலுளோருணரவுரைசெய்கவெனக்கடல் சூழ் 
தரையரையன் சேதுபதியமாத்தியனாந் தாமோ 

தான் கங்காகுலதிலகன் றகுதிபெறச்சாற்ற 
வரையறுத்துச்சித்தாந்தப்பொருட்டிறனுந்தோன்ற 

வகுத்தனனற்றுறைசைநமச்சிவாயதேசிகன்றாள் 
பரவுசிவக்கொழுந்துநிதியருள் கல்விக்கடலைப் 

பருகுமுகில்சர்க்கநைற்பாவலவர்கோனே ” 


என்னும் பாயிரத்தா னறியப்படுவது . இப்பாயிரப்பாட்டுச் சருக்கரைப் 
புலவருடன்கற்ற இராமநாதபுரம் சாமிநாதப்புலவர் பாடியது . ஈண்டுக் 
குறித்த சேது பதிபிரதானி தாமோதரனென்பார் வேள்விக்கோவை 
கொண்டவர் . 


இச்சருக்கரைப்புலவர் வழியிற் புலவராய்ப் பெயர்சிறந்தார் 
பலருளர் . மிழலைச்சதகம் , வண்டுவனப்பெருமாளுசல் , திருவாடானைச் 
சித்திரகவிமஞ்சரி : இவை சின்னச்சருக்கரைப்புலவர் பாடியன . மிழலைச் 
சதகம் , பிரதாபசிம்மம ஹாராஜர் தஞ்சையையாளுங்காலத்தில் வேங்கடா 
சலமால் மந்திரியாகவும் , மாணிக்கவாசகவேள் சம்பிரதியாகவும் உள்ள 
சமயத்தில் வெள்ளாற்றுப்பாய்ச்சல் மிழலைநாட்டிற் குடியேறி உபகாரிக 
ளாகவிருந்த துளுவவேளாண்மக்களைச் சிறப்பித்து அவர் ஏர்வளம்பாடிய 
தாகும் . 

கல்வியிற்பெரிய கம்பர் பாடிய ஒரெழுபது " முறை 
யைப் பின்பற்றியது . இவற்றை , 


“ தருதஞ்சையாளும்ப்ரதாபசிம்மேந்த்ரதருமன்மெச்ச 
வருமணிமாமுத்திரைவேங்கடாசலமால்சம்ப்ரதி 
நாதுங்கமாணிக்கவாசகவேள் சபை நாளையிலே 
உரைசெய்மிழலைச்சதகத்தைச்சர்க்கரையோ தினனே. " 


அடுக்கப்படிக்கின்ற செந்தமிழ்ப்பாவலராரினையுந் 
தடுக்கப்படிக்கின் றகல்விகல்லாரிந்தத்தாரணியிற் 
கொடுக்கப்படிக்கின் றகல்விநன்றாய்வந்துகூடியபின் 
னடக்கப்படிக்கின் றநாட்டார்மிழலைநராதிபரே. " 


“ பொன்மாரிபெய்யினுமெப்போதுமேகம்புயலைச்சிந்தி 
வின்மாரிபெய்யினுமென்னாமுயிர்க்கதின் மேன்மையுண்டோ 
சொன்மாரிபெய்யுமிழலைநன்னாட்டுத்துளுவர்செய்யில் 

நென்மாரிபெய்யும்பொழுதேயுலகம்நிலைநிற்குமே ” 
என்பனவற்றா னுணர்க . 

திருச்செந்தூர்ப்பரணி , துறைசைக்கலம்பகம் இவை சீனிப்புலவர் 
பாடியன . பொன்பற்றிச்செல்லியம்மையூசல் சருக்கரை அருணாசலப் 
புலவ ரியற்றியது . இவர் ஓர் சமயத்திற் றேரடிக் கறுப்பணசாமியைப் 
பாடிய பாடல் , 
“ திக்கனைத்துமெச்சுமட்டவக்கரத்தையுச்சரித்த 

சிட்டருக்கதுக்ரகத்தையே 
வைக்குமற்புதப்ரசித்தர்மற்பிடித்தமர்க்களத்தின் 

மத்தகத்தினைத்தகர்த்தகோ 
மெய்க்கொள் தத்துவத்தையத்தைபுத்திரற்குரைத்தரக்கர் 

மெய்ப்புயத்தினைத்துணித்தநீள் 
சக்கரக்கரத்தர்பத்தர்சத்தமிட்டிடித்தெழுப்பு 

சப்பாத்தடிக்கறுப்பரே . " 


என்பது . இத்தமிழ்நாட்டிற் கறுப்பணசாமிகோவிலில்லா தபழைய 
வூர்கள் இல்லையென்றே சொல்லலாம் . இச்சாமிவழிபாடு இங்ஙனந் 
தொன்றுதொட்டு மிக்குள்ள தன்காரணம் இச்சாமியை , உலகெலாங்காக் 
கும் ஒருபெருங்கடவுளின் ஏவலால் ஊர் , ஆலயம் , தேர் முதலியவற்றைக் 
காவல்புரிய நியமிக்கப்பெற்ற பூதகணத்தவராகக் கருதப்பட்டதே 
யென்று இப்பாடலான் உய்த்துணரலாகும் , 

வைரவக்கடவுள்பதிகம் சருக்கரை முத்துக்கருப்பப்புலவரியற்றி 
யது , இப்புலவர்வழியினர் இக்காலத்தும் இச்சேதுபதியளிக்கும் வரு 
ஷாசனம்பெற்றுத் தழைக்கின்றராவர் , இவரொப்ப வருஷாசனம் 
பெற்றுவரும் புலவர்வழியினர்பலர் ஊருணிக்கோட்டை கமுதைமுத 
லிய பல இடங்களி லுள்ளனர் . ஊருணிக்கோட்டையிலுள்ளவர் மாசிலா 
மணிப்புலவர்வழியினர் . கமுதையிலுள்ளவர் குமாரப்புலவர்வழியினர் . 

இனி, அழகியசிற்றம்பலக்கவிராயர் தளசிங்கமாலைபாடியவர் . இந் 
எல் சேதுபதியைப் புகழ்ந்தது . இதன்கண் இவர் சேதுபதியை, " கல்வி 


24 


சேர்விற்பன்னன் " " அடுத்தார்க்கு எந்தநாளும்வளர்ந்தசெல்வந்தருவா " 
னென்றும் , இராமேசருக்கு முன்மண்டபஞ் செய்தானென்றும் , " திருப் 
புல்லாணிக்கோபுரங் கட்டுவித்த தனத " னென்றும் , சேதுவிற் சோடச 
தானஞ்செய் புண்யகுணசாந்தனென்றும் , காலி லெட்டன்றலையையணிந் 
தவனென்றும் , வேதியர்க் கென்றுஞ் செய்யுந்தடக்கை யுடையவனென் 
றும் , புன்மைசெய்தார்க்கும் நன்மைசெய்து புரக்குந்தன்மையனென் 
றும் , “ கானையினீசர்பதம்போற்றி யேத்தினவன் ” என்றும் , “ மதுரையுங் 
காத்து வளருந்தெய்வத் தனுக்கோடிகாத்தவ " னென்றும் கூறாநின்றார் . 
இவற்றால் இச்சேது பதிவரலா றொருவா றுணரலாகும் . இவர் இவரைப் 
பாடிப் பெற்ற பரிசில் மிதிலைப்பட்டி என்ற விளைபுலவூர் . இப்புலவர்வழி 
யினர் இன்றைக்கும் இவ்வூரை முற்றூட்டாக அனுபவிக்கின்றனர். 
இவரும் இவர்வழியினரும் , சேது பதிபுரிந்த நளிய நன்றி பாராட்டி 
நாளும் தாம்தாம் உணவருந்து முன்னே சேதுபதிக்கு ஒருவாழ்த்துக் 
கவிபாடுவது வழக்கம் . இவர்வழியில் மங்கைபாகக்கவிராயர் கொடுங் 
குன்றப்புராணம் பாடினார் . 


அமுதகவிராயர் ரகுநாதசேதுபதிமேல் ஒருதுறைக்கோவை பாடி 
னார் . இந்நூல் தமிழ்மக்களாற் பெரிதும் பாராட்டப்படுவதொன்று . 
இதன்கண் இவர் இரகுநாதசேதுபதியைத் “ தளவாய்குமாரன் " எனவும் , 
" இயலைத்தலைபெற்ற முத்தமிழ்வாணர்க் கெழுமடங்கு , புயலைப்பொருவு 
கையான் ” எனவும் , “ மகக்கண்ணிற் சீல மறையோரை வாழ்வித்து வான் 
கொணர்ந்து , சகக்கண்ணிற் சேர்த்தவன் எனவும் , மனுக்கலை நூ 
றெரிந்த வெங்கோன் எனவும் , " முறையாலணிநாவசைந்து கறங்கா 
மணிமுன்றிலான் " எனவும் , “ செங்காவியங்குடையான் " எனவும் “ கலை 

எர்சங்கத் தமிழ்க்குருகிச் சித்தங்களிப்பவ " னெனவும் , புகலூர் 
ஞானாகரன் எனவும் ,, ஆரியர்போற்று மிராமீசர் தாளிணைக் கன்பு 
வைத்த சூரியன் எனவும் , “ பாவுக்கிசையும்பெயரேபுனைந்து மெய்ப்பாவ 
லர்த நாவுக்கிசையும் பெரும்புகழான் " எனவும் , ஒருகாலத்தும் பொய் 
யுரையான் எனவும் , நடைகற்றவன்றே கொடுப்பதுங்கற்றவன் " என 
வும் , கலைக்கேநெடுங்கடலன்னா னடைக்கலங்காத்தவன் எனவும் , 
காக்குங்கருணையும் கல்வியும் வாழ்வும் கவிமதுர , வாக்குந்தழைத்த 
வன் " எனவும் , “ பன்னுந்தமிழ்ப்பயிர் வாடாது. மரரியிற் பாரின் முத் 


25 


தும் பொன்னுஞ்சொரியும் ரகுநாதன் எனவும் , ( நம் சேது பதிமஹா 
ராஜரைப்போல ) “ செந்தமிழுங் கீதக்கலையும் வல்லான் ” எனவும் , சொற் 
பாவலர் தங் கிளைவாழச் செம்பொன்சொரியும் வண்மைய " னெனவும் , 
“ நாகரமுந் து தமிழேரின்மைக்கங்குனையச்செய் திவாகா " னெனவும் , 
“ நாலாம்பவை னவரசச்சொற் றமிழ்நாவலர்க்கு மேலாம்பரிசருண்மால் 
எனவும் , " குஞ்சத்தை வெள்ளைக்குடையைத் தமிழ்க்குக் குலவு சப்ர 
மஞ்சத்தையீயுங் கொடைரகுநாதன் எனவும் , பம்பு வியாகரணங் கலை 
ஞானங் கொள் பண்டிதரா , னம்பும்வியாழன் ரகுநாதன் " எனவும் , கோ 
வைத்துறைக்குப் பதினாயிரம்பொன் கொடுத்திசைகொள் , தேவைத் 
துறைக்குத் துரை ” யெனவும் கூறினார் . இவற்றால் இச்சேதுபதியுடைய 
அறிவும் , நீதியும் , புலவர்க்கீயும் பெருவண்மையும் , தமிழபிமானமும் , 
நம் மஹாராஜாவர்களைப்போலக் கவிமதுரவாக் தடைமையும் நன்குண ) 
லாகும் . இவர் வண்ணம் பாடுதலினும் வல்லவரென்பது , குறித்த 
நாழிகையில் ஒரு வண்ணப்பாட்டை இவரும் அனந்தகவிராயருமாக 
ஒட்டம்வைத்துப் பாடநேர்ந்தபோது , இவர் , அவ்வண்ணத்தை அனந்த 
கவிராயரின் முற்படப் பாடிமுடித்தாராகப் பேசிய ஒட்டப்படி அனந்த 
கவி காதில் தோட்டியை இழுக்கப்புக , அப்போது அனந்தகவிராயர் 
சாது ரியமாக அனந்தனுக்குக் காதில்லையென்பது தெரியாதாய் என்று 
இவரை நோக்கிக் கூறினர் என்று கர்ணபரம்பரையாக வழங்குதலான் 
அறியலாம் . 

ஆசிரியநிகண்டுடையான் மேற்கோள் நூலாகக் காட்டப்பட்டதும் 
கலித்துறைபிலமைந்தது மாகிய * கயாகரநிகண்டு என்னும் நூல் சேது 
பதிகளுடைய இராமீச்சரமாகிய தேவைநகரத்து வேதியரும் பெரும் 
புலவருமாகிய கயாகரரால் இயற்றப்பட்டதென்பது , அந்நூ லொவ் 
வொரு தொகுதி யிறுதிச்செய்யுளா னுணப்படுவது . இத் தேவைக் 
கயாகரர் இராமீசர்கோவையும் பாடியவரென்பதும் உணர்ந்து கொள்க 

“ ஒங்கிடப, கேதனன்பற்றுமறவாததேவைக்கெயாகான்றொல் , வேதியன் ? 
எனவும் , 

“ காசிபகோத்திரம்வாழவந்தோன்றென் கலைத்தமிழ்தேர் 
மாசில் பெருந் தகைமாறாவதிபன்மலாயனும் 
கேசவனும்புகழ்தேவைான்னாடன் கெயாகான் 

எனவும் , 
* இக்கயாகாநிகண்டு இத்தமிழ்ச்சங்கத்துக் சென்னாற் றாப்பட்டுள்ளது , 

4 


-- 


26 


" இராமீசாரக்கோவைசொற்றகுருபான் " 
எனவும் , அந்நூற்றொகுதியிறுதிகளில்வருதலா னறிக . 

பலபட்டடைச்சொக்கநாதப்புலவர்இச்சேது நாட்டுத்தேவையுலாப் 
பாடியவர் . இவ்வினிய நூல் உலகம்புகழும் பெருந்தமிழாசிரியராய் இந் 
நல்லவையை அலங்கரித்து விளங்கும் நம் மஹாமஹோபாத்யாய ஐப 
ரவர்களால் அச்சிடப்பட்டுள்ளது . மற்றும் இவரியற்றியது இச்சேது 
வேந்தர்க்கு மதிமந்திரியாயிருந்த தெய்வகன்னியென்பார்பேரில் விஞ் 
சைக்கோவை என்பது ஒன்றுண்டு . இதனை , 
“ கொல்லா தமானென்றுமீசன்கைம்மானிக்குவலயத்தில் 
வெல்லா தயானைவெள்ளானையொன்றேமெய்ப்புனமகலார் 
இல்லா தவீரமிவரதன்றோவினியா தவன்சொல் 
கல்லா தமுத்துாகுநாதன்விஞ்சையிற்காவலரே 
" எத்திக்கும் போற்றும் ரகுநாதன்விஞ்சைக்கிருநிதியாய் 
வர்த்திக்குமந்திரிமால் தெய்வகன்னிவரையிடத்தே 
முத்திக்கையாற்றொட்டுக்கட்டிக்கொண்டாளம் மொழிக்குமொழி 
தித்திக்குநெஞ்சுக்குநாவுக்குங்கண்ணுக்குந்தித்திக்குமே " 
என்னுங் கவிகளா னுணர்க . விஞ்சையென்பது நெட்டூர் . இவர் இக் 
கோவையரங்கேற்றிய எட்டா நாளில் , தெய்வகன்னி இறந்தாராதலான் , 
சுப்ரதீபக்கவிராயர் தெய்வகன்னிபாலுள்ள அன்பால் இக்கோவையின் 
ஆனந்தங் காரணமாக இறந்தாரென்றுகொண்டு பலபட்டடைச்சொக்க 
நாதரை வெறுத்து , 
" தேவைாகுநாதன்மெச்சுந்தெய்வகன்னிமீதினிலே 
கோவையென்றுபில்லிவைத்துக்கொன்றாயே- பாவியுன் றன் 
இட்டடைச்சொல்லார் பொறுப்பாரேண்டாமடையபல 

பட்டடைச்சொக்காமுழுவம்பா 
என்று பாடினாரென்பர் . இத்தெய்வகன்னிமந்திரியே இச்சேதுபதி 
யாசர்குலநிதியாய்ப்போற்றும் சீராசராசேச்வரியின் பலிபீடத்தை ராய 
வேரினின்றுகொணர்ந்தவரென்பது , 

கலியாணசோமனல்லேலனவாருகர்த்தாக்கள் மெச்சுஞ் 
சலியாமதிமந்திரிமால்தெய்வகன்னிதன் றந்திரத்தால் 
நலியாது ராயவேலூர்புகுந்தேயன்றிராத்திரியே 
பலிபீடங்கொண்டுவந்தான்சேதுவாசல்பலக்கவென்றே " 


27 


என்னும் பழையபாடலா னறியப்படுவது . இராமேசருக்குப் பொற் 
குத்து விளக்கிட்டவரும் , இராமேசர்தேவையிற் 

இராமேசர்தேவையிற் சோமவாரமடங்கட்டி 
அதற்கு நம்புதழை என்னும் ஊரை யளித்தவரும் இத் தெய்வகன்னி 
மந்திரியாரே . இவ்வாறே இச்சேது நாட்டரசர் மந்திரியைப்பற்றிய 
தமிழ்ப்பாடல்கள் எண்ணிறந்தன வுள்ளன. 

“ வாசமலர்மடந்தைபோல்வார்வண்கானப்பே 
ரீசன் றன்மக்களெழுபதின்மர்- தேசத் 
திரவலர்மேனீட்டுவர்கையீண்டுலகங்காக்கும் 

புரவலர்மேனீட்டுவர்பொற்கால் 
கணிகையரும் பொய்யாமொழியார்க்குஎழுபதினாயிரம்பொன்னளித் 
துத் தமிழ்ப்பாடல்பெற்றசிறப்புடைய சேது நாட்டுத் திருக்கானப்பேர்த் 
தலத்தையும் விஞ்சையென் னும் நெட்டூர்த்தலத்தையும் திருப்பணி 
செய்தவன் சேது நாட்டுச் சேதிராயனென் னும் மந்திரியென்பதும் , 
பாண்டியநாட்டைச் சோழர் வென்றுகொண்டபோது பாண்டியன் நா 
நாடு 
வேண்டிவர அவனைத் தன்னகத்துச் சிறக்கவைத்துத் தாங்கினான் இச் 
சேது நாட்டுக் கொடுமூரிலிருந்த பெரிய பிரபுவாகிய வேணாடன் என்ப 
தும் , அவனே இச்சேது நாட்டுச் சாளைக்கிராமங்கண்டவன் என்பதும் 
பின் வரும் பழையபாடல்களா னறிந்து கொள்க . 
" தருக்கொளும் விண்பொழில்சூழுந்திருக்கானையெனுமூலத்தலத்தைக்கண்டு 
வெருக்கொளும்வெம்புலிக்காடானவையெல்லாம்வேரறவேவெட்டிச்செய்ய 
தெருக்களுமாடமுங்கூடகோபுரமுந் தூபிதிருமதிளுஞ்செய்து 
திருக்குளமுங்கரைகண்டான்மந்திரியாந்திருஞானச்சேதிராயன் " 
" நட்டூரிற்சோமேசர்கோவிறலமான தனைநகத்தாற்செய்து 
மட்டூருங்குழலுமையாளுலகுடையநாயகியைவகுத் தங்கேற்றிக் 
கட்டூரன் கிளைவாழச்சேதுபதாகுநாதன் கருணைவாழ 
நெட்டூருங்காணியுங்கொண்டாண்டுகொண்டானிறைஞானச்சேதிராயன் 
இப்பாட்டாற் சேதுபதிமந்திரி சேதிராயனாதல் தெரிக. 

பாண்டியன் தென் கொடுமூர் வேணாடனைப் பாடியது : 
“ சென்றுமகாமேருவின்மேற்சேலேற்றியேபுடைத்தே 
யன்றிருந்தேஞ்சங்கத்தவரோடு -- நன்று 
விருந்தோம்புந்தென் கொடுமூர்வேணாடன் கூட 
விருந்தோம்படி வேண்டியின்று 

என்பது . 


28 


இதன் கட் கூறப்பட்ட வேணாடன் கூத்தரால் விக்கிரமசோழனுலா 
வில் , வெம்பிக், கலக்கிய வஞ்சக் கலியதனைப் பாரில் , விலக்கிய வேணாடர் 
வேந்தும் என்று புகழப்பட்டவனாவான் , இச்சேது நாட்டு இவனைச் 
சிறப்பித்துரைக்குங் கதைகள் பல வழங்குகின்றன . இவன் வரையாது 
சோறிட்டுப் புகழ்பெற்றவன் . இதனை நன்று விருந்தோம்பும் ” என்னும் 
விசேடத்தானும் , “ கலியதனைப் பாரில் விலக்கிய ” என்னும் விசேடத்தா 
லும் உணரலாம் . இவனே இந்நாட்டுச் சாளைக்கிராமங்கண்ட வனென்பது , 

மாறுகொண்டமன்னவரைவடவரையிலேற்றி 

வல்லாரைத்திறைகொணர்ந்தவரகுணவீச்சுரனுக் 
காறிரண்டுபன்னிரண்டினடியளந்தகோலா 

லகமகிழ்ந்தேதென்னான்குகிழமேலெட்டுக் 
கூறுகொண்டமடைகுழிமுப்பத்திரண்டு 

குறுந்தெருவும் பெருந்தெருவுக்குறித்து நாட்டிச் 
சேறுகொண்டவயற்சாளைக்கிராமங்கண்டான் 

றென்கொடுமூர்வேணாடர்செல்வன்றானே " 
என்பதனா லறிக . 


வெண்பாப்புலிக்கவிராயர் : - இவர் சேது நாட்டுச் செவ்வூரினர் . 
இவர் வசைபாடுதலில் வல்லவரென்பது , 

" கந்தனே நீயானாற்கற்றவனே நானானா 
லிந்தவருடம்போயெதிராண்டில் - வந்தவினை 
தீராவினையாய்த்திரும்பாவியாதியாய் 

வீராசாமிக்கேவிதி " 
என்னும் வெண்பாவா லறியப்படுவது . இவர் நண்டுக்கறிவேட்கைமிக்க 
கருத்தான் என்பான் புலாலுண்டலையொழித்ததாகக் கூறியது கேட்டுப் 
பாடியது , 

“ வண்டுவந்தாற்றெரியும்மலர்வாசம்வழிநடத்திக் 
கொண்டுவந்தாற்றெரியும்பரிவேகங்குணத்துடனே 
கண்டுவந்தாற்றெரியும்பிறர்வாஞ்சைகறிக்குதவு 

நண்டுவந்தாற்றெரியுங்கருத்தானுடைநாநயமே " 
என்பது . 

மதுரகவி : - இவர் இசைப்பதங்கள் பாடுதலில் அதிகம் வல்லவர் . 
இவர் இச்சேது நாட்டு மதிமந்திரி முத்திருளப்பபிள்ளையவர்களையும் , சிவ 


29 


கங்கையாண்டமருதுபாண்டியனையும் மிகவும் அரியபெரிய இசைப்பதங் 
களாற் புகழ்ந்துளர் . இவர் இச்சேது நாடாண்ட மங்களேச்வரிராணியா 
ரைப் பாடிக் காக்கைகுளம் என்ற விளைபுலவூரைப் பரிசிலாகப்பெற் 
றவர் . அன்னைமங்களேச்வரியென்னைக் கடைக்கண்ணாலே பார்த்தாள் 
காக்கைகுள மறுபத்து நாற்கலமு நிருபத்துடனே தாரைவார்த்தாள் என் 
றிசைப்பதத்து வருதலா னி 

துணரலாம் . 

இக் காக்கைகுளம் இவர்க்குக் 
கிடைத்தகாலையி லிவர்க கிடர் பல வியற்றியவன் அக் காக்கைகுளத்து 
உடையான் என்பான் . அவ்வுடையானைத் தொலைத்து மதுரகவியைக் 
காத்தவன் வீரசோழனிலிருந்த ஆறாயிரம் என்பான் . இவ்வாறாயிரத்தின் 
நன்றி பாராட்டி இம்மதுரகவிபாடியவெண்பா , 

" காக்கைகுளமாங்கடிமலர்ப்பூம்பொய்கையந்த 
ஊர்க்குட்கராலாமுடையானே- நீர்க்குவந்த 
வாரணமேநல்லமதுரகவிநேமிதொட்ட 

ஆரணனே ஆறாயிரம் " 
என்பது . இவர் மதுரைமீனாக்ஷியைப் பாடிய “ எப்படியாட்கொள்வாயே " 
என்னும் முதலையுடைய பாட்டு எவருள்ளத்தையும் உருக்கும் . இச்சேது 
நாட்டுப் பெருங்கரையில் இசைப்பதம்பாடுதலிற் சிறந்தவராயிருந்த கவி 
குஞ்சரமையரும் இவர்பாற் பயின்றவராவர். இவர் அழகர்குறவஞ்சி 
பாடிச் சிவகங்கையரசர்பால் அரங்கேற்றிக் கொட்டாங்காய்ச்சியேந்தல் 
என்னும் ஊரைப் பரிசிலாகப்பெற்றார் . இவர் பாடியது கந்தபுராணக் 
கீர்த்தனை . 
தலைமலைகண்டதேவர்: - 

இவரூர் காடடர்ந்தகுடியென்பது ; சேது 
நாட்டு நயினார்கோவிலெனப் பெயரிய மருதூரையடுத்துளது . இவர் 
பாடிய மருதூரந்தாதி கற்றார் பலரும் அறிந்ததே . இவர் சேதுவேந்தர் குலத் 
தவர் . இவர் பிறவிக்குருடர் . இவர் நாகநாதக்கடவுளருளால் ஊனக் 
கண்ணும் ஞானக்கண்ணும்பெற்று வரகவியாய் விளங்கினாரென்பது 
மருதூர்ப்புராணத்தால் அறியப்படுவது . 

சிற்றம்பலவையா:-- இவர் மருதூர்ப்புராணம் பாடியவர் . இவர் 
சேது நாட்டுச் சிறுகம்பையூர்ச் சுப்பிரமணியபிள்ளை புதல்வர் . 
யருள்பெற்றவரென்றும் ஞானவாக்கியென்றும் சிறப்பிக்கப்பெற்றவர். 
இவர்பாடிய மருதூர்ப்புராணம் இரகுநாதசேதுபதி நல்லவைக்கண் அசல் 


வாணி 


30 


கேற்றப்பட்டது . இந்நூலரங்கேறியகாலத்தில் இரகுநாதசேதுபதியார் 
செவ்வந்திலிங்கமுனிவர் என்ற ஓர் துறவியைக்கொண்டு நாகேசர் 
சந்நிதியிற் சிறந்த திருப்பணிகள் நடாத்தினார் . திருக்கோயிற்காரியத் 
தலைமையைத் துறவிகள்பாலும் அன்னசத்திர காரியத்தலைமையை 
அந்தணர்பாலும் நல்கி யறத்தாறோம்பல் பண்டையா 

பண்டையரசர்வழக்கமென் 
றுணர்க . இவற்றை , 


* நம்பரருள் விளங்குமருதூர்ப்புராணம்பகர்ந்தோன் ஞானவாக்கி 
கம்பைநகர்க்காராளர்மரபினிற்சுப்பிரமணியன் கருணைமைந்தன் 
செம்பொருணாவலர்மகிழ்சிந்தாமணிசிற்றம்பலவன்றெண்ணீர்வேலி 
யம்புவியில் வெண்கமலையருட்பனுவல்பெற்ற தமிழரசு தானே 


2 


பரமர் திருநாகேசர்சந்நிதியிற்சிறந்த திருப்பணிநடாத்திச் 
சரமசரந்தொழுங்கடவுட்செவ்வந்திலிங்கமுனிதழைக்குங்காலம் 
புரவானையருருச்சனை செய்நம்பிமார்பதநம்பிப்பு ராணம்பாடி 
யிரவிகுலச்சேதுபதிரகுநாதன்சபையிலரங்கேற்றினானே . " 


என மருதூர்ப்புராணத்துப் பாயிரத்துள் வருதலா னுணர்க . 


இம்மருதூரிற்போலவே சேதுபதிகள் ஊர்களையும் , பொருள்களை 
யும் , காரியத்தலைவரையும் இராமநாதபண்டாரம் என்னும் முனிவனிடம் 
நல்கித் தேவை யிராமீச்சரத்திருக்கோயிலைத் திருப்பணிகளாலும் , நித் 
திய நைமித்திக பூசை விழாக்களாலும் , திருவாபரணங்களாலும் , வாக 
னாதிகளாலும் அனைத்துலங்குங் கொண்டாடச்செய்தனரென்பதைப் பின் 
வருவனவற்றா லுணர்க . 


சென்னைச் சிலாசாசனபரிசோதனை No. 12 ( 1910-1911 . ) 


சகாப்தம் தருள ய ஜெயதுங்கராய வங்கிசாதிபரான துகவூர்க் கூற்றத் 
தில் காத்தூரான குலோத்துங்க சோழநல்லூர்க் கீழ்பால் விரையாதகண்டனி 
லிருக்கும் ராஜஸ்ரீ தளவாய் சேதுபதிகாத்ததேவரவர்கள் ராமநாதசுவாமி பர்வத 
வர்த்தனியம்மன் உடையவர் கட்டளைப்பூசைக்கு இராமநாதபண்டாரமவர்கள் 
பாரிசம் சேது தனுக்கோடியில் ஆப்பனூர் நாட்டிற் கருக்குளம் , கள்ளிகுளம் , 
கரிசைக்குளம் , வேலங்குளம் , பொட்டற்குளம் , வெடந்தை , கண்ணன் பொது 
வன் , முத்தான் சிறுகுளம் ஆக எட்டு ஏந்தல்களும் " 
தானஞ்செய்யப்பட்டன என்றுள்ளது . 


31 


No. 101 ( 1903 ஹ ) 
“ சகாப்தம் தருளசயரு - ன் மேற் செல்லாநின்ற ருதிரோற்காரி- மாசிமீ 
உயக புதவாரமும் சத்தமியும் உத்திரமும் பெற்றநாளில் உடையநாயனான 
சேதுபதிகாத்ததேவர்புத்திரன் கூத்தனான சேதுபதிகாத்ததேவர் உபயமாக 
ராமநாதசுவாமி முதற்பிரகாரம் திருநடமாளிகைப்பத்தி , ஆருடமண்டபமும் 
கட்டிமுகிப்பித்தான் . 

No. 99 ( 1903 ) 
" சேல்கண்டவாரியிலங்கேசன்வெம்பழி தீரமுன்னாள் 
மால் கண்டகோயிலிராமீசராடல் செய்மண்டபத்தை 
நூல்கண்டநற்சகனாயிரத்தோடைந்து நூற்றிருபான் 
மேல்கண்டநாளின் முனிராமநாதன்விதித்தனனே ” 


31 


திருமாலானுக்கபிடேகஞ்செய்யச்சிலைய தனால் 
வருமாறுகண்டவண்கோடிப்புனற்கண்மகாலயத்தைத் 
தருமாயிரத்தைந்து நூற்று முப்பான் செல்சகவருடத் 
தருமா தவஞ்செய்முனிராமநாதனமைத்தன " 

No. 102 ( 1903 ஹ ) 
" பற்றுஞ்சகனிற்பதினைந்து நூற்றிருபான்மருவ 
நற்றும்புவியினையாள் வீரபூபதிநாளிற்றொண்டர் 
குற்றங்கடிந்தவர்சீராமநாயகர்கோயிலன்பான் 

முற்றுந்தவங்கள் புரி ராமநாதன் முடித்தனனே 
என வருவனகொண்டு தெளிக . 

முத்துக்குட்டிப்புலவர் : - இவரூர் சாளைக்கிராமத்தையடுத்துள்ள 
பரத்தைவயல் என்பது . இவர் வாக்குப்பலிதமுள்ள கவியென்று 
கொண்டாடப்பெற்றவர் . இவர் திருக்கோட்டியூர்த் தலத்திற்கு நடு 
ராத்திரியிற்சென்று தேரடியினின்று பசித்துப்பாட , அவ்வூரிற் கோயில் 
கொண்டருளிய ஸௌமியமூர்த்திக்கடவுள் ஒரந்தணனாகத்தோன்றி 
அக்காரவடிசிலைத் தேரடிப்பலகையின்கண் வைத்துச்செல்ல , இவர் 
அதனை எடுத்தருந்திப் பாடிய பாடல் , 

ஊருண்டு றங்கியொருசாமமாயிற்றிவ்வூர் தனிலே 
நீரும்பருக்கையுமார் தருவாரிந்தநேரமென்றேன் 
மூான்மலர்மங்கைமார்பாசவுமியமூர்த்தியுன் றன் 
றேருந்தருங்கட்டிச்சோறுங்கடற்கரைச்சினியுமே 


32 


என்பது . இவர் சேது பதிமந்திரி தாண்டவராயபிள்ளையின் தம்பி நல்ல 
தம்பிப்பிள்ளையென்பான் நாட்டரசன்கோட்டையிலே அலைகொலை செய்து 
கொடியனாயுள்ளநாளில் அவனைப் பிள்ளைத்தமிழாற்பாடிப் பரிசில் பெறலா 
மெனப் பிறர்கூற , அவன்கொடுமையால் அவனை வெறுத்து , “ அவற் 
கியாம் பிள்ளைத்தமிழ்கூறோம் , கொள்ளைத்தமிழ்கூறுவேம் என்று , 

" பட்டவிளக்குமாற்றினுக்கோர்பட்டுக்கயிறு தரித்தாற்போல் 
இட்டப்பெயரேநல்லதம்பியென்றேநினக்கிட்டிசைத்தவரார் 
எட்டிப்பழமேபழஞ்செருப்பேயெள்ளத்தனையுநாணமிலா 

மட்டிப்பயலேநல்லதம்பிமடவோய்சாகாய்வாழ்வாயோ " 
எனப் பாடிய மறுநாளே யவ னிறந்தானென்று எழுதிய தோடுகொண்டு 
தோட்டிவர , அப்போது , 

“ நல்லதம்பியென்றொருவனாட்டாசன்கோட்டையிலே 
அல்லனென்றுபோனானென்றாள் வந்தானம்மானை 
அல்லனென்றுபோனானென்றாள் வந்தானாமாயிற் 
சொல்லவந்த தூதுவனுந்தோட்டி காணம்மானை 

தோட்டியலன் கூடநின்றுசுட்டவன் காணம்மானை 
எனப் பாடினரென்ப இவர் தந்தை பெயர் தாண்டவராயசாமி யென்ப 
தும் , இவர் தாயாரின் பெயர் முத்துத்தாய் என்பதும் , இவர் பெற்றார் 
பால் அன்புபேணி பொழுகியவர் என்பதும் இவர்பாடிய , 

" தருமணியாந்தாண்டவராயசாமியென் றந்தையவன் 
திருமனையாண்முத்துத்தாயுலகேத்துஞ்செயலக்குமி 
யிருவருமீன்ற தமிழ்முத்துக்குட்டியென்பேனிவர் தம் 

பெருமையைநீடூழிகாலமும்வாழ்த்திப்பெருகுவனே. " 
என்னுங் கலித்துறையாற் றெரியலாம் . 

சிற்றம்பலதேசிகர் : - இவரூர் திருமறைக்காடாயினும் இச்சேது 
நாட்டுச் சிவஸ்தலமாகிய திருவாடானையென் னுந்திருப்பதிமான்மியந் தமி 
மாற்பாடிப் பலவரிசைகளும் வருஷாசனமும் சேது வேந்தரால் அளிக்கப் 
பெற்றாராவர் . 


பெருங்கருணைமுத்தழகர் : - இவர் பெரிய அவதானி. அக்ஷராவ 
தானம் ஆயிரம் அக்ஷரத்தை எங்ஙனமாற்றினும் முறைபெய்துரைக்க 
வல்லவர் , அன்னியடாஷைகளையுங் கேட்டவண்ணமே திரும்பச்சொல் 


33 


லும் ஞாபகசக்தி வாய்ந்தவர் . இவர் பாடியது திருக்கோட்டியூர்க்கலம் 
பகம் . 


மாம்பழக்கவிராயர் : - இவர் கவிச்சிங்கநாவலர் என்று பட்டம் 
பெற்றது சேது பதிவேந்தர்பாலே . இவர் சேதுபதிவண்ண மென் 
றொன்று பாடினர் . பிறரா லாச்சரியப்படத்தக்க ஞாபகசக்திவாய்ந்தவர். 
இவர் ஒருபுலவன்பாடிய நூறுபாட்டையும் தம் பாடிய பழம்பாட் 
டென்று தாம் ஒருதரங்கேட்ட து கொண்டே சொல்லிக்காட்டியது இந் 
நாடறிந்தது . இவர்காலத்தே கல்போதுப் பிச்சுவையர் என்னும் வித்தி 
வான் எளிதிற் பொருளறியலாகாதபடி யாத்த திருவாடானையந்தாதி 
என்ற நூலைக்கொண்டு சேதுபதிபாலெய்த அதனைக்கேட்டு, 

" உச்சிதமாமுன்னோருரைத்த தமிழையெல்லா 
மச்சரங்களச்சரங்களாகவே -- நிச்சயமாப் 
பிச்சுவைப்பதாலேநின்பேர்பிச்சுவையனென 
வைச்சனன்கல்போதுமன் 


என்று பாடினராம் . கல்போதுப் பிச்சுவையர்பாடிய திருவாடானை 
யந்தாதியில் ஒருபாட்டு : 


“ முன்னவனைப்பாம்பிரவிகொடுநரகிற்புகுவனெனமொழியும்வே தம் 
அன்னவனைச்சிறுகாலோ திமம்பழனம்பவன் கயிலையடைவானென்றும் 
கன்னனெடுங்கமுகினஞ்சூழ்பொழில்பெருகுமாடானைக்கருத்தன் பேரை 
பங்கிலத்திற்கீர்த்திநெல்லி தரித்திடுமோவென்றுமடியேற்குத்தானே " 

பாம்பிரவி -பணியா தவன் . சிறுகாலோதிமம்பழனம்பவன் - வந்த 
னஞ்செய்பவன் . கீர்த்திநெல்லிதரித்திடுமோ - புகழாம லகந் தரித்திடுமோ 
( எ - று ) . இந்நூ லாங்கேறியது சேது வேந்தரவைக்களத்தேதான் , 


சோமசுந்தரகுரு: - இவர் இவ்விராமநாதபுரத்து நெல்லையப்பரென் 
பவர்புத்திரர் . இவருடன் பிறந்தார் வேதாந்தசூடாமணியுரைக்குப் 
பாயிரஞ்செய்த சாமிநாதன் என்பார் . இதனை “ வடி தமிழ்க்கும்பன் 
சுவாமிநாதன் றுணைவன் 

வளர்நெல்லையப்பன்மைந்தன் , வளர்பெருங் 
குணஞான சோமசுந்தரகுருபதாம்புயம்புரவுதாசன் எனச் சரவணப் 

ப 


34 


பெருமாட்கவிராயர்பாடு தலா னறிக . ஆதியில் இச்சேது வேந்தராற் 

ஊர்களை அளிக்கப்பெற்றகாரணத்தால் அந்நன்றி பாராட்டிச் 
சேது பதியன்ன மும் , காவிரிநீரும் ஆவுடையப்ப நீழலும் யாம் என்று 
முடையோம் என்று ஆதீனகர்த்தர்கள் நாளும் புகழுஞ் சிறப் 
புடையதும் , செந்தமிழ்ப்பயிரைச் சீர்பெறவளர்த்ததும் , சைவசித்தாந்த 
சாஸ்த்ரங்கட்கெல்லாம் விளைநிலமாயதும் , இன்றைக்கும் என்னைறக்கும் 
புலவர்க்கெல்லாந் தாயகம் போன்றது மான திருவாவடுதுறைபா தீனத்து 
வடகலை தென்கலைக் கட னிலைகண்ட ஆசிரியர் சிவஞானமுனிவர்பாற் 
கல்விகற்ற பெருஞ்சிறப்புடையாவர் . இச்சோமசுந்தரகுருமாணா க்கர் 
அட்டாவதானி பெரியசரவணக்கவிராயர் , இராமநாதபுரம் இயற்றமி 
ழாசிரியர் என்று பெயர்சிறந்து நன்னூற்குக் காண்டிகையுரையும் , ஆத்தி 
சூடியுரையும் , கொன்றைவேந்தனுரையும் இயற்றியவரும் , தமிழ்க் 
கல்வியானிரம்பிய சரவணப்பெருமாளையர் விசாகப்பெருமாளைய ரிவர்கட் 
கத் தமிழாசிரியருமான இராமாநுஜகவிராயர் இவர்மாணாக்கராவர் . 
இவர் சேதுபதியா லன்புபாராட்டப்பட்டவ ரென்பது முதலியவற்றை , 

துங்கமிகு சேதுபதி மகிழுநேசன் சோம சுந்தரச் சுவாமி தாசன் , 
சோடசவதானகவி சரவணப்பெருமாட் சுயம்ப்ரகாசன்கையோலை " எனச் 
சரவணக்கவிராய ரோலைத் தூக்கின் வருதலா னறிக . நன்னூல் இராமா 
நுஜகாண்டிகைக்கண் , " தவக்கொழுந் தென்னமா தவத்தினர் துதித் 
து றூஉஞ் , சிவஞானதேசிகன் சேவடிக் கன்புபூண் , டவனூ லுணர்த்திய 
வைந்திய லோர்ந்தனன் , சோமசுந்தரனெனுந் தொன்னூற் குரவன் 
எனவும் , தகைகெழு சோமசுந்தர குரு வருளுக் , கென்னாலெனுமகத் 
ஆதியில் இச்சேதுவேந்தராற் 

பலவூர்களை 

அளிக்கப்பெற்ற 
காரணத்தால் என்று சுட்டியவற்றுள் இதன்பின்வருவதும் ஒன்றெனக்கொள்க , 

சேதுநாடு மழையின்றிமெலிந்தபோது திருவாவடுதுறையா தீன கர்த்தர் மேக 
ராகக்குறிஞ்சிப் பண்முறைத் தேவாரம்பாடிட மழைபெய்ததற் குவந்து சேது 
வேந்தர் விரிசிலையாற்றங்கரையிலுள்ள பொற்கோட்டை என்னு மூரை முற் 
றூட்டாக மடத்திற்குநல்க அந்நன்றிக்கு ஆதீனகர்த்தர் பாடியருளிய வெண்பா: 

நதியாம்விரிசிலைநன்னகர்பொற்கோட்டைப் 
பதியாந்துறைசைப்பதிக்கு- விதியாகத் 
தானமிட்டான் சேதுபதி தாரணிதானுள்ளமட்டு 
மூனமில்லையென்றெக்காளும் , ” 

என்பதாம் , 


35 


தினைப்பலியீந்து எனவும் வருதலானும் இவை யுணரப்படும் . இச் 
சோம ஈந்தரகுரு இயற்றியது திருக்கழுக்குன்றக்கோவை . 


இராமாநுசகவிராயர் இவ்விராமநாதபுரத்தரென்பது , அஷ்டாவ 
தானம் வீராசாமிக்கவிராயர் “ 

முகவைவருசெல்வனெங்கோன் முறைத் 
தமிழாசிரியனிசாமா நுசன்னாமுன் னுகவிராயன் எனப் பாடு தலா னறிய 
லாம் . இவர் தமிழில் மொழிபெயர்த்த ஆத்மபோதம் என்ற என் 
முடிவில், 


முத்தமிழ்க்கடற்சொன் முழுவது உங்கடந்து 
சுத்ததத்துவமெலாந்துரீ இமெய்யுணர்ந்த 
சோமசுந்தரனெனுந்தொல்லாசிரியன் 
நாமமந்திரமென நவில்மாணாக்கன் 
தரங்கநீர்முகவையந்தண்பதியதனுள் 
இரங்கையன்மாதவத்தெய்தியதோன் றல் 
இயற்றமிழாசிரியனிராமாநுசகவிராயன் " 


என வருதலான் இவ ரூர் முகவை ( இராமநாதபுரம் ) என்பதும் இவர் 
இரங்கையர் புதல்வரென்பதும் , வடநூற்பயிற்சியும் சாஸ்திரவுணர்ச்சி 
யும் உடைய ரிவதென்பதும் அறியப்படும் . இவரே அக்காலத்து முற் 
படத் தமிழ் நூல்களை அச்சிடத்தொடங்கியவர் . தமிழிற் சிறந்த திரு 
வள்ளுவர் திருக்குறளைப் பரிமேலழகருரையுடனும் அதற்குத் தெளி 
பொருள் விளக்கத்துடனும் அச்சிடத்தொடங்கினா ரிவரே . இவரே 
டுரு , தாம்ஸன்கிளார்க்கு , ரானஸ் , போப் , வின்ஸிலோ முதலிய பெரிய 
ஆங்கிலேயர்கட்குத் தமிழறிவை ஊட்டியவர் . வின்ஸிலோ அகராதி 
இவருதவியானே நிறைவேறியது . 


இப்போதும் யூனிவர்ஸிட்டி லெக்ஸிகன் ஆபீசுக்குத் தமிழ்ப்பண் 
டி.தராயமர்ந்து அதற்குரிய ஸபையாராலும் ஸபைத்தலைவராலும் பல 
காலும் அறிவாலும் குணத்தாலும் புகழப்படுகின்ற தமிழ்ப்பண்டிதரான 
என னருமை யம்மான்சேய் ஸ்ரீமாந்- மு . இராகவையங்காரவர்கள் இவ் 
விராமநாதபுரச் சேதுபதிகளா லாதரிக்கப்பட்ட வித்வத்பரம்பரையின 
ராய் நம் மாட்சிபொருந்திய சேது பதிம ஹாராஜாவர்க ளன்புக்குரியரா 
யிவ்வூரராயிருத்தல் ஈண்டைக்கு நோக்கத்தகும் , 


36 


தமிழிலுள்ள எல்லா நூல்களிலும் தொல்காப்பியம் திருவள்ளுவர் 
இரண்டும் மிகச் சிறந்தன . அவ்விரு நூலையும் முதற்கண் உலகுக்கு 
அச்சிடத்தொடங்கினாரிருவரும் இச்சேது நாட்டாரே . தொல்காப்பியம் 
எழுத்ததிகாரத்தை நச்சினார்க்கினியருரையுடன . முதற்கண் அச்சிட் 
டுதவினார் சேதுநாட்டு மழவராயனேந்தல் மகாலிங்கையர் என்பார் . 
இவர் சென்னைச் சர்வகலாசாலைத் தலைமைப்பண்டிதராக இருந்தவர். 
திருக்குறள் 63 அதிகாரங்களைப் பரிமேலழகருரையுடனும் , அதற்குத் 
தெளிபொருள் விளக்கத்துடனும் , இருதுரையின் ஆங்கிலமொழிபெயர்ப் 
புடனும் முதற்கண் வெளியிட்டவர் இவ் விராமாநுசகவிராயரே . இவர் 
பாற்பயின்ற டாக்டர் போப் தா மியற்றிய திருக்குற ளாங்கிலமொழி 
பெயர்ப்பு முகவுரைக்கண் இவருடைய கல்வித்திறத்தைப் பல்லாற்றானும் 
புகழ்ந்து ளர் . கல்வியில்லாமல் நெடிது கழித்துப் பின் கலைமகள்கோயில் 
புக்குப் பன்னாள் வேண்டியும் கல்விபெறாது மனநொந்து உயிர்துறப்பா 
னெண்ணித் தம் கழுத்தை வாளால றுக்கும்போது நாமகள் தோன்றி 
யனுக்கிரகித்ததனா லுடனே இவர்க்குக் கல்விவனமையுண்டாயிற்றென் 
றும் , பின் அறுத்தபுண் ணாறித் தழும்பாயிற்றென்றும் அதை , தாங் கண் 
கூடாகக்கண்ட தென்றும் , இவ்வரலாறு அவர் பொய்யாவாயானே கேட்ட 
தென்றும் டாக்டர் போப் தம் திருக்குறள் முகத்து வரைந்துளர் . 


பெரியசரவணக்கவிராயர் : - இவர் சேது நாட்டு முதுகுளத்தூரினர் 
இவர் அவதானசக்தியைப் பலரும் வியப்பர் . இவருடைய கல்விப்பெரு 
மிதம் சவ்வாதுப்புலவருக்குமேம்பட்டது . இவர் சேதுமுதற் சென்னை 
வரை ஆங்காங்குள்ள பிரபுக்களாற் கொண்டாடப்பட்டுச் சம்மானிக்கப் 
பட்டவர் . சோமசுந்தரகுருவினிடத் தளவிலா அன்புபூண்டவர் . சேது 
பதிநன்றியையே எந்தப்பிரபுவிடத்தும் வாயாரப் புகழ்ந்து பாடுபவர் . 
இவர் ஒருவனைக் கெடவும் வாழவும் படவல்லவர் . இவருடைய செய்யு 
ணடை கற்றோர்க்குப் பெரிதும் இன்பம் பயப்பது . இவர் பாடிய பிரபந் 
தங்களின் பெயர்களையும் பிரபுக்கள் பெயர்களையும் இவர் அவர் பாற் பெற்ற 
வரிசைகளையும் எண்ணி யெழுதின் இவ்வியாசம் இடம்போதா தாத 
லாற் , சேது பதிசம்பந்தமாக இவர்பாடலிற் காணப்படுவனவற்றை 
ஈண்டைக் கோதுவேன் . 


37 


" அரசரிலுயர்ந்ததுரையாரெனிற்சேதுபதி 

யாகுமவன்மணிவாயலி 
லகத்தியமுனிக்குமதிகங்கற்றபேர்களா 

யாயிரங்கவிவாணருண் 
டவரிலொருசிறுவன்யான்பாடவறியேனென் 

றகற்றிவிட்டார்களென்னை 
யா தலாற்பூமியிற்சஞ்சரித்தேனின் 

னகந்தனின்மகிழ்ந்தருள்வையே " 
“ மகாராஜ ராஜருந்திறைதருஞ்சேதுபதி 

வாசற்கவிப்ரசங்கன் 
வண்டமிழிலக்கணச்சோமசுந்தாகுருசு 

வாமியடிமைக்குமடிமை 
“ அட்டதிசைபணிசெயுஞ்சேதுபதிமணிவாச 

லட்டாவதானசிங்கம் 
" வித்வசனசேகான்சேதுபதிவாசலில் விளங்குநவரத்ன தீபம் " 

மகபதிநராதிபதி நீதிபதிசேதுபதிவாசற்ப்ரசண்டவாக்கி " 
“ செயராமநாதனே தெய்வந்தனுக்கோடி தீர்த்தமே தீர்த்தமெங்கள் 

சேதுபதியேராஜனெனவணங்கார்களைச்சீறிவாயைக்கிழித்து 
இவற்றால் இவருடைய ராஜபத்தியுங் குருபத்தியும் அறியலாம் . இவர் , 
" சேதுபதிவாசற்ப்ரதானிமுத்திருளப்பசிங்கவேறெதிர்ந்துகாண்க 

செந்தமிழ்க்காதற்ப்ரபந்தமொன்றுன்மீது செய்துவந்தனமகிழ்ந்தே " 
என்பதனாற்பிரதானிமுத்திருளப்பபிள்ளைமீது காதலொன்று பாடியுள்ளா 
ரென்று தெரிவது . மற்று மிவர்பாடியது பணவிடு தூது என் றொன் 
றுண்டு . இவர்வாக்குச்சாதுர்யத்தை, 
" வாருநீர்யாரென்னவித்துவானென்னவுமதிமோசம்வந்ததென்றே 
வாய்குழறிமெய்யெலாமிகநடுக்குற்று நீர்வந்தகாரியமேதெனச் 

சீருலாவியகாமதேனுவே தாருவேசிந்தாமணிக்குநிகர்வோய் 
செப்புவசனத்தரிச்சந்த்ரனேயெனலுஞ்சினந்திருகணுஞ்சிவந்தே 

ஆரை நீமாகென்மாமென்று சொன்னதுமலாலரிச்சந்த்ரனென்றே 
யடா தசொற்சொன்னையேயார்க்கடிமையாகினேனார்கையிற்பெண்டுவிற்றேன் 

தீருமோவிந்தவசைசெயன்றுரைசெய்வெகுகொடிய தீயரைப்பாடிநொந்தேன் 
திருமன்றுண்டுநின்றுநடமொன்றுபுரிகின் றதென்றில்லைநடராஜனே " 
என்னும் பாடலா ஊகித்தறிக . இவர் ஆங்காங்கு நிகழ்த்தியவற்றை , 


" அரியலூர்வீரன் மேற்பாடியவெனொருவீட்டையாயிரம் வீடாக்கிவைத்தோம் 

அம்மைநாதன்பேரில்வண்ணம்படித்தவனையாசுநிலையிட்டுவைத்தோம் 
ஆப்பனூர்க்குறவஞ்சிபாடியே கோடையுடனாடையும் விளையவைத்தோம் 

ஆனந்தநாதனுக்குப்புதுச்சேரி தனிலழியாச்செல்வங்கொடுத்தோம் 
கருதியசாதுநபாபுவையெதிர்வரச்சொலிக்காயிதமனுப்பிவைத்தோம் 

கடலாடிமுத்துக்கருப்பணன்வணந்தனைக்கற்றோர்க்கமுதமாக்கினோம் 
காரைநகர் 

ரநகர்லக்ஷமணமுதலிபுகழ்பெறநங்கடைக்கணாற்பார்த்துவிட்டோம் 
கவித்தலந் தன்னின் முத்தயமூப்பனைக்கற்பகாலமுமிருக்கவைத்தோம் 
வரிசைபெறுபஞ்சமால்பண்டாரமுத்யோகமாறா திருக்கவைத்தோம் 

மற்றுமவனுக்கிளையபிச்சாண்டிசெட்டிக்குவச்ரதேகங்கொடுத்தோம் 
வாடும்பயிர்க்குத்திருக்கூடலூரிலேமழைபெய்யநாம்பாடினோம் 

மகமதுத்தம்பிக்கு நீடூழிசாகாவாத்தைக்கொடுத்துவிட்டோம் 
திருவையாற்றுச்சுப்ரமண்யபிள்ளைக்குச்சிரஞ்சீவிதனையளித்தோம் 

சேதுபதிவாசலவ தானியாநம்மஹிமைதெரியாதபேருமுண்டோ 
தெள்ளமுதுபோலவென்னுளமீதுபாடிவருசெந்தமிழ்நிறுத்தலாமா 

சிவகங்கையாசுபுரிகவுரிவல்லவராசசெகமண்டலாதிபதியே " 
என்னும் அரியபாடலா னறிந்து கொள்க . 

இவர்புத்ரர் அருணாசலக்கவிராயர். இவர் சிவகங்கைக் கவுரிவல் 
லவ ராசரையும் கனிவாடித்தலைவரையும் பாடிய ஓலைத் தூக்கிற் சேதுபதி 
யைப் புகழ்ந்துளர் . 
" கைக்கடாசலகோடி தருசேதுபதிராசகர்த்தன்வாசற்ப்ரசங்கம் 
கருது விருதவதானிசரணவப்பெருமாட்கவீச்சுரன்பெற்றரத்னம் 

கமலைநாமகள் வளர்நிதானியருணாசலக்கவிவலவனெழுதுமோலை 
“ தடக்கடலிடப்புவிபுரக்குமகுடத்தரசரிற்பெரியசேதுபதிவா 

சலிற்கனமகத்துவமிகுத்திடுசிதத்துவசனப்ரபலசற்சனபான் 
என வருதலா னறிக . 

இவர்புத்ரர் சிறியசரவணக்கவிராயர் : - இவர் பெரிய அவதானி . 
இவர் பாடியன குன்றைச்சிலேடை வெண்பா, திருச்சுழியலந்தாதி , 
மதுரையமகவந்தாதி முதலிய பலவாம் . இவர் சேது வேந்தர்பாற் பல் 
லக்குமுதலிய வரிசைபெற்றார் . 

சுப்பிரமணியக்கவிராயர் : - இவர் சேதுநாட்டுச் சிவகங்கையைச் 
சார்ந்த ஆண்டுகொண்டான் என்ற 2 ரினர். சேது பதிமந்திரி கோட் 


39 


டைத்தேவர்மீது திருமணக்குறவஞ்சி பாடியவர் . இவர் கவித்திறம் 
யாரும் புகழ்வது . இவரை ஆண்டுகொண்டான்கவிராயர் என்று வழங்கு 
வர் . இசைப்பதங்கள் பாடுதலிலும் வல்லவர் . வடகலையினுங் கவிதை 
சொல்ல வல்லவர் . இவர்பாற் கல்விகற்றவர் மழவராயனேந்தற் சின்னச் 
சாமி ஐயர் என்பார் . இவ்வையர் பாடியது பெரிய புராணக்கீர்த்தனை . 

கிருஷ்ணையங்கார் : - இவர் என் னருமை மாதுலர் . சேதபதி சின் 
னப் பிரதானி கிருஷ்ணையங்காருடைய பேரன் புதல்வர். அஷ்டாவதா 
னத்தில் அதிக நிபுணர். வடமொழி தென்மொழி இரண்டினும் வல்ல 
வர் . சமய நூல ராய்ச்சி பெரிதுமுடையர் . இவருடைய நுண்ணறிவோடு 
கூடிய வா தவன்மை , வடமொழிக்கடனிலைகண்டவரும் சேது வேந்தரா 
லும் சேதுபதிமதிமந்திரி உலகம்புகழும் பொன்னுச்சாமித்தேவராலும் 
மிகவும் வெகுமானிக்கப்பெற்றவரும் பாதகண்டமுழுதும் புகழும் கல்வி 
அறிவொழுக்கங்கள் நிரம்பியவருமான மன்னார்குடி ராஜுசாஸ்திரிகளா 
லும் மெச்சப்பட்டசிறப்புடையது . இவர்கவித்திறத்தை படியில்வரும் 
வெண்பாவா னுய்த்துணர்ந்து கொள்க . 

" முக்காலோர்காலுக்குமூரிச்சிறப்புடைத்தென் 
றெக்காலும் பேசவெழா ரங்குப் - புக்காரும் 
வண்டிருக்கப்பெற்றவருகவிராமன்பவனி 

கண்டிருக்கப்பெற்றார்களேல் . " 
முக்கால் - பரலோகம் . ஓர்கால் -உலகம் . வண் திருக்கு அப்பு எற்ற 
வளவியகண்ணினின்று ஆனந்தநீர் எற்றாநிற்க எ - று . இவர் சேதுபதி 
யைப் பாடிய வெண்பா: 

சொன்னவருண்ணாவைத் துணிப்பேனவர்சிரத்தைச் 
சின்னபின்னமாகச்சிதறுவேன் - முன்னு தமிழ்த் 
தென்னன் முத்துராமலிங்கச்சேதுபதிபோலவொரு 

மன்னனுளனென்றுண்மதித்து " 
என்பது . 

முத்துச்சாமிஐயங்கார் : - இவர் என் னருமை மாதுலரும் எனது 
தமிழாசிரியரு மாவர் . இத்தமிழ்ச்சங்கத்தைத்தொடங்கி நடத்திய பெரிய 
தமிழபிமானியாகிய பாண்டித்துரைத்தேவர்க்கும் தமிழாசிரியர் இவரே . 
இவர் அதிபாலியத்திற் கன்னடநாட்டரசராகிய கிருஷ்ணராஜஉடையார் 
முன்பு கன்னடபாஷையிலே அஷ்டாவதானம்புரிந்து பல்லக்கு , குடை , 


40 


முத்து மாலை , பொற்குவை : இவை பரிசிலாகப்பெற்றவர் . இவருடைய 
உரைவன்மையுங் கவித்திறமுங் கற்றார் பலரும் புகழ்வன . இவரியற்றிய 
நூல்கள் , சந்திராலோகம் , மணவாளமாமுனிநூற்றந்தாதி , நூற்றெட்டுத் 
திருப்பதிப்பதிகங்கள் , குருகைக்கலம்பகம் முதலியன . இத் தமிழ்ச்சங் 
கம் இவர்பாற் சிறப்பித்து நன்றிபாராட்டுங் கடப்பாடுடைத்து ; என்னை 
யெனின் , தமிழ்ச்சங்கஸ்தாபகரான பாண்டித்துரைத்தேவர் இவர் 
மாணாக்கராதலானும் , “ செந்தமிழ் ” ப்பத்திரிகையை முதற்கட்டொடங்கி 
நடாத்திய ஏழையேன் இவருக்கு அன்புள மருகரும் மாணாக்கருமாதலா 
னும் , எனக்குப்பின் அப்பத்திரிகையைச் சீர்பெற நடாத்தினாராகிய 
வித்வான் மு . இராகவையங்கார் இவர் திருக்குமாரர் ஆகலானும் , அவர்க் 
குப்பின் இப்போது அப்பத்திரிகையை இனிது நடத்தும் வித்வான் , 
திரு . நாராயணையங்கார் இவர்மாணாக்கராதலானும் , கலாசாலைப் போத 
காசிரியராயுள்ள வித்வான் அரங்கசாமிஐயங்கார் இவர் மாணாக்கராத 
லானுமென்க . இவர் அளவிலாக்கருணையே ஏழையேனை இப்போவைக்கண் 
நிறுவியது . இவர் சேதுபதியன்னப்ரபாவத்தாற் றமிழ்வளர்த்தவ 
ரென்ப தியான் கூறித் தெரியவேண்டியதன்று . இவர் அவதானசக்தி 
திரிசிரபுரம் மஹாவித்வானும் , இத்தமிழுல தசெய்த தவப்பயனாக விளங் 
கிய மஹாகவியும் , நூற்றுக்கணக்கான பெருந்தமிழறிஞர்க்கெல்லாம் நற் 
றமிழாசிரியருமான மீநாக்ஷிசுந்தரநாவலரான் வியந்து பாராட்டப்பட்ட 
சிறப்புடையது . 

இத் தமிழ்வலாரன்றிச் சாத்தணிச் சரவணைப்புலவர் , முத்து வேலா 
யுதக்கவிராயர் , சுப்பிரமணியக்கவிராயர் , கருங்குளம் சங்கரநாராயண 
அவதானி , சொக்குப்புலவர் , நாகலிங்கப்புலவர் , அருந்தகவி , மாசிலா 
மணிப்பண்டாரம் , ஆவிடைநாதர், பெரிய முத்து மாரியப்பக்கவிஞர் , 
திருப்புத்தூர் வாலசரசுவதி சிறியமுத்து மாரியப்பக்கவிராயர் , வேலா 
யுதக்கவிராயர் , முத்து வீரப்பக்கவிராயர் , நரசிம்மபாரதி முதலிய பலர் 
செந்தமிழறிஞராய் இச் சேது வேந்தரால் வரிசை பல பெற்று வாழ்ந்தன 
ரென்றும் தெரியலாம் . மொய்யார்கலிசூழ்முது பாரின் முகந்து தானக் , 
கையார்புனலானனையா தனகையுமில்லை என்றபடி முற்காலந்தொட்டு 
இக்காலம்வரை சிறந்த தமிழ்ப்புலவராயினார் பெரும்பான்மையாக எல்லா 
ரும் இச் சேதுபதிகள்வண்மைபெற்றனரேயாவர் என்பது சிறி 
ஆராய்ந்து பார்க்குமிடத்துப் புலனாம் , 


41 


மன்னார்கோயிலில் வடமொழிக்கடனிலைகண்ட பிரும்மஸ்ரீ ராஜு 
சாஸ்திரிகளும் , பெரியதமிழறிவாளரும் சிறந்த சைவா நுஷ்டானசீல 
ரும் உபகாரியுமாகிய நல்லூர் ஆறுமுகநாவலரும் இச்சேதுவேந்தர் ம 
மந்திரி உலகுபுகழும் பொன்னுச்சாமித்தேவரவர்கள் கைவண்மைக்குப் 
பாத்திரரானசிறப்புப் பண்டே யாவரும் அறிந்தது , 

இவ் வாறு முகநாவலர் வெளியிட்ட அரியபெரிய நூல்களனைத்தும் , 
இச் சேது வேந்தர்பொருளையே துணையாகக்கொண்டன என்பது அவ் 

ந் ஏன் முகவுரையானும் சிறப்புப்பாயிரச் செய்யுட்களாலும் நன் 
றுணர்ந்து கொள்ளலாம் , முற்காலத்தும் சேதுநாடாண்ட பாண்டிய 
சாலே தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது . இக்காலத்தும் அந்நெறிதவறாது 
சேது நாட்டுப் பாண்டியராலே இச்சங்கம் சீர்பெற நிறுவப்பெற்றது . 
தமிழ் என்றும் பாண்டியர் தமிழேயன்றோ ? “ வீயாத்தமிழுடையான் 
பல்வேற்கடற்றானைப்பாண்டியன் என்பது பழையவழக்கு . 

அத்தகைப் பாண்டியர்க்குப்பின் அவ்வருமைப்பெயர்புனையத்தக் 
கார் இச்சேதுபதிமரபினரே என்பது மேற்கூறியவாற்றான் இனிது 
விளங்கும் . இச்சேதுபதிகள் தமிழ்மாட்டு அன்பும் ஆதரவும் உடையர் 
என்பது மட்டுமன்றித் தமிழ்க்கல்விவன்மையுமுடையரென்பது , கவி 
மதுர , வாக்குந்தழைத்த ரகுநாதன் என ரகுநாதக்கோவையிற் கேட்கப் 
படுதலானும் , மாட்சிபொருந்திய மஹாராஜாவர்கள் திருப்பாட்டனா 
ராகிய முத்துராமலிங்கசேதுபதியவர்கள் முதலாக மூன்று தலைமுறைச் 
சேதுபதிகள் இனிய தமிழ்க்கவிவலராயிருத்தல் இங்குள்ளார் பலர் கண் 
கூடாகக்கண்டதொன்றாதலானும் யான் வேறே புதிதாக உரைக்கவேண் 
வெதொன்றன்று . தளசிங்கமாலையினும் “ கானையினீசர் பதம்போற்றி 
யேத்தி " என்றார் . இதற்கேற்பவே தளவாய்சேதுபதி கானப்பேரெயில் 
ஈசரைப்பாடிய பாடல்கள் அத்தலத்து இன்றும் வழங்குவன . அவகாச 
மின்மையால் அவற்றைப் பெற்று ஈண்டெழுதிக்காட்ட இயலவில்லை . 

நம் மாட்சிபொருந்திய மஹாராஜாவர்கட்குத் திருத்தந்தையாரும் 
பெருங்கொடைவள்ளலுமாகிய பாஸ்கரசேதுபதிமகாராஜர் இத்தமிழின் 
பால்வைத்த அன்பு அவர்கள் இச்சங்கத்துக்களித்த பெருங்கொடை 
யானும் , பிறநாட்டரசரை இத்தருமத்தில் தூண்டிப் புரிவித்த நல்லுதவிக 
ளானும் , தமிழ்ப்புலவர்க்களித்த பெருங்கொடையானும் யாவரும் 

பே 


42 


அறிந்ததேயா தலின் , பெயர்த்துங் கூறவேண்டியதொன்றன்று . இவர்க 
ளது தமிழபிமானத்தையும் , தமிழ்வண்மையையும் யான் பலகாலும் 
அனுபவித்துள்ளேன் . பாஸ்கரசேது பதிபண்ணிய புண்ணியமெல்லாந் 
திரண்டு ஒருருவெடுத் தனைய நம் சேது பதிமஹாராஜர் அவர்கள் இச் 
ஸே துராஜ்யாபிஷேகஞ்செய்தருளிய காலந்தொட்டு இத்தமிழ்மாட்டுத் 
தம் பெருங்குலத்தோரொப்ப ஆராவன்புகாட்டி ஒவ்வொரு சரஸ்வதி 
பூஜையினும் பெருந்தமிழ்ப்புலவரையழைத்தளிக்கும் பெருங்கொடை 
யாமெல்லாங் கண்கூடாகக்கண்டதொன்றே . இதனை , 

" புலவரைப்போற்றுவதேகலைவாணிக்குப்பூசையென்று 
நிலவரைப்பாள்கின்றவேந்தரினின்போனினைந்தவர்யார் 
சலவரைப்போற்று தல்செய்யாமலென்றுந் தலைசிறந்த 

நலவரைப்போற்றியசீராஜராஜநரேந்திரனே " 
என் றியான் அன்பாற் பாடியுள்ளேன் . இக்காலத்துள்ள சிறந்த தமிழ்ப் 
புலவரில் இச்சேது பதிமன்னரை உள்ளவாறுபுகழாதார் ஒருவருமில 
ரென்று சொல்லத்துணியலாம் . இதனால் இத்தமிழ்வளர்க்குந்தருமம் 
இம்மன்னர் குல தருமமென்பது தெளிவாம் . இத்தகைத் தமிழ்வேந்த 
ரைத்தலைவராப்பெற்றது இத்தமிழ்ச்சங்கத்துக்குப்பெருஞ்சிறப்பேயாம் . 


இத் துணையுங்கூறியவாற்றால் இச்சேது நாடு முன்புதொட்டுத் தமி 
மாற் சிறந்ததென்பதும் , சேது வேந்தராதரவாற் றழைத்த தமிழாசிரியர் 
பலரான் மலிந்ததென்பதும் , புண்ணியச்சிறப்புடன் தமிழ்வளர்த்தசிறப் 
பும் இதற்கே புரியதென்பதும், பிற்றைக்காலத்தரசர் எல்லாரினும் இச் 
சேதுவேந்தரே தமிழபிமானிகளாய்த் தமிழ்காத்தவரென்பதும் நன்று 
புலனாம் . இத்தகைச் சேது மன்னர்திருமரபும் அவர்போற்றும் திருத் 
தமிழும் தமிழ்வள்ளன்மையும் நீடுவாழ்கவென்று வாழ்த்துவதுடன் 
இத்தமிழ்ச்சங்கத்துக்கும் அதன் தலைவராயுள்ள நம் மஹாராஜாவர்கட் 
கும் எல்லா நன்மையுந் தந்தருளுமாறு எல்லாம்வல்ல இறைவன் றிருவடி 
களைச் சிந்திக்கின்றேன் . 


முற்றும் , 


பிழை திருத்தம் . 


பக்கம் . 


வரி . 


8 


பிழை . 
நிலையிற் 
தேன்னாடுடைய 
கண்டனே 


திருத்தம் . 
நிலையில் 
தென்னாடுடைய 


2 


21 


கண்டேனே 


12 


1 


16 


5 


இவராசியரான 
தலையா 
யருருச்சனை 
அனைத்துலங்குக் 


இவராசிரியரான 
தலையாய 
பருச்சனை 
அனைத்துலகுக் 


30 


13 


20 


42 


லேது 


சேதி 


